சத கதியவசனம்‌ 


வேதாகம வார்த்தையைப்‌ போதிக்கும்‌ சஞ்சிகை ஏரல்‌ - ம 2015 


1 












- = க ள்‌, 


“இதுமுதல்‌ நீதியின்‌ கிரீடம்‌ எனக்காக 
வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள 
நியாயாதீபதியாக காத்தா அந்நாளிலே 
அதை எனக்குத்‌ தந்தருளுவார்‌, 
ஏனக்கு மாத்திரமல்ல, அவர்‌ 
பிரசன்னமாகுதலை வீரும்பும்‌ 
யாவருக்கும்‌ அதைத்‌ தந்தருளுவார்‌” 
(2தீமோத்தேயு : 4:8). 


= 


பொருளடக்கம்‌ 


சத்தியவசனம்‌ 






4 ஓடத்தை முக்க ... - ஐவோ நூபாலன்‌ 
2 மரணம்‌ ஒரு விடுதலை, அது 
நித்திய சுதந்திரத்திற்கான ஒரு புறப்படுதல்‌! 


கனிகள்‌ தீறக்கட்டும்‌! - சாந்தீ பொன்னு 
“யாரும்‌ காணாத நமது இருதயத்தைக்‌ 
காண்கிற ஒருவர்‌ நமக்குள்‌ இருக்கிறார்‌! 





இலங்கையில்‌ அத்களவான தேவைகள்‌ 
இருக்கும்போது வெளிநாட்டு மிஷன்‌ 
ஊரார்‌ அவசியம்தானா? - ஆ. பீரேம்குறார்‌ 
உலகளாவிய மிஷன்‌ பணியில்‌ அனைவரும்‌ 
பங்கெடுக்க வேண்டும்‌ என தேவன்‌ ஏதிர்பார்க்கிறார்‌! 





வேதாகறத்தீலீருந்து தேவன்‌ என்னோடு 
எவ்வாறு பேசுகீறார்‌?- 

கலாநீத்‌. அஜீத்‌ பெர்னான்ரேடோோ 
வேதாகழமத்தினூடாக, நமக்குத்‌ தேவையான 
அறிவுறுத்தல்களை, தேவன்‌ தருகிறார்‌! 





துத்‌ ஆராதனை! - வ. ராஜ்குமார 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதி, தோல்வியிலும்கட 
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு நம்பிக்கையை 

நாம்‌ பெறுகிறோம்‌! 





டார. 
"BIBLE 


SRI LANKA 
8௦ல்‌ சத்தியவசனம்‌ 


வேதாகம வார்த்தையைப்‌ போதிக்கும்‌ சஞ்சிகை 


சத்தியவசனம்‌ 


நிர்வாக இயக்குநர்‌ 
மயூக பெரேரா 


தமிழப்பணி முகாமையாளர்‌ 
ரவிசங்கர்‌ சண்முகம்‌ 


நிதி/நிர்வாகம்‌ 
சுபாஷ்‌ சுந்தரலிங்கம்‌ 


வடிவமைப்பு 


கிரேஸ்‌ ஜெனிட்டா 


சத்தியவசனம்‌ சஞ்சிகை 
இருமாதத்திற்கு ஒரு தடவை 
(வருடத்திற்கு 6 இதழ்கள்‌) 
வெளிவருகின்றது. 


இலங்கை தபால்‌ திணைக்களத்தில்‌ 
QD/05/News/2015. 
பதிவுசெய்யப்பட்டூள்ளது. 


சகல தொடர்புகளுக்கும்‌: 

சத்தியவசனம்‌ 
120A, Dharmapala Mawatha, 

Colombo 7, Sri Lanka. 

மின்னஞ்சல்‌: 
sathiyavasanam@backtothebible.Ik 
இணையத்தளம்‌: 
http://www.backtothebible.lk/contact-us 


தொலைபேசி: 
(94)11 - 4691500 


ஷைகு 


நீர்வாக யெக்குநர்ட ம்ருந்து 


முாதீரிபான வேதாகற தலைறைத்துஹ்‌! 


நான்‌ சிந்தித்தேன்‌! எல்லோரும்‌ 
தலைவர்கள்‌ அல்லவா? 


முன்னோர்கள்‌ கூறியதுபோல, 
“நமைமைத்துவம்‌ தாக்கத்தை ஏற்படுத்தும்‌”, 
எனில்‌, நாம்‌ ஒவ்வொருவரும்‌ 
தலைவர்களே! ஏனெனில்‌ நாம்‌ 
ஏதோவொரு விதத்தில்‌ மற்றவர்‌ 
களில்‌ தலைமைத்துவத்திற்குரிய 
தாக்கத்தையும்‌ ஊக்கத்தையும்‌ 
ஏற்படூத்துகிறோம்‌. ஒரு நிறுவனத்‌ 
தின்‌ பிரதான அதிகாரிகள்‌, 
அரசியல்வாதிகள்‌, சமயத்‌ 
தலைவர்கள்‌ மட்டுமே தலைவர்‌ 
கள்‌ அல்ல! சக உழியர்களும்‌ 
(நிறுவனத்தில்‌ எந்த மட்டத்தில்‌ 
இருப்பவர்களானாலும்‌) 
தலைவர்களே! எப்படியெனில்‌, 


மற்றவர்களுக்கு செவி கொடுக்கிற 


வர்களாக - கரிசனையுள்ளவர்க 
ளாக - சக நண்பர்கள்‌, ஆபத்து 


வேளைகளில்‌ உதவி நாடி வரும்‌ 


மக்கள்‌, நண்பர்கள்‌, அயலவர்கள்‌, 


பெற்றோர்‌, வாழ்க்கைத்‌ 
துணைவர்கள்‌, ஆசிரியர்கள்‌ ஏன்‌ 
நீங்களும்‌ தலைவர்களே! 


1தீமோ. 4:12ல்‌ பவுல்‌, தீமோத்தே 
யுவை இவவாறு ஊக்கப்படுத்து 
கிறார்‌, “உள்‌ 8ளமையைக்‌ குறித்து 
ஒருவனும்‌ உ ன்னை சட்டை பண்ணத்‌ 
படிக்கு, இந்த வேதப்‌ பகுதியி 
லிருந்து, நாம்‌ அறிந்துகொள்வது, 
1) தீமோத்தேயு வாலிபனாக 
இருந்தான்‌. 2) அவருக்கு எபேசு 
சபையை வழி நடத்தும்‌ பொறுப்பு 
கொடுக்கப்பட்டிருந்தபோதிலும்‌, 

3) மக்களில்‌ சிலர்‌, அவரது 
தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்‌ 
ளவில்லை. காரணம்‌ தீமோத்தேயு 
குறைந்த வயதுடையவராக 
இருந்தமை அல்லது வயது 
முதிர்ச்சியின்மையே ஆகும்‌. 





தலைமைத்துவத்‌ தாக்கத்தை 
ஏற்படுத்தக்கூடிய நிலையிலுள்ள 
நாம்‌ நியமிக்கப்பட்டோ, 
தானாகவோ அல்லது 
சிந்தையிலோ சில 
சந்தர்ப்பங்களில்‌, எமது 
தகுதிகளை நாம்‌ சந்தேகப்பட 
கிறவர்களாக காணப்படுகின்‌ 
றோம்‌. “பிள்ளைகளின்‌ 
கீழ்ப்படியாமை, சக ஊழியர்கள்‌ 
அறிவுறுத்தல்களை அலட்சியப்‌ 
படுத்துதல்‌, நண்பர்கள்‌ எமது 
உதவிகளை நாடாமை, 
வாழ்க்கைத்‌ துணைவர்களை 
அவமதித்தல்‌, அயலவர்களின்‌ 
அலட்சியப்போக்கு, முதியோர்‌ 
களின்‌ கண்டிப்பு போன்றவைகள்‌! 


இப்படியான சந்தர்ப்பங்களில்‌ 
எமது பிரதிபலிப்பு என்ன? எமது 
அதிகாரத்தைப்‌ பயன்படுத்தி 
கடும்‌ நடவடிக்கைகளை 
மேற்கொள்ளலாமா! கட்டாய 
மதிப்பை எதிர்பார்க்கலாமா! 
எனது நிலையிலிருந்து இறங்கி 
அவர்களைவென்று விடலாமா! 
குற்றஞ்‌ சாட்டலாமா! 
முறுமுறுக்கலாமா! அல்லது 
அப்படியே விட்டுவிடலாமா! 


இங்கு பவுல, எவவாறு 
பதிலளிக்க வேண்டும்‌ என, 
அறிவுறுத்துகின்றார்‌! 

“உள்‌ இளமையைக்‌ குறித்து ஒருவனும்‌ 
உன்னை ௮சட்டை பண்ணாதாநக்கு, நீ 


வார்த்தையிலும்‌, நடக்கையிலும்‌, ௮ன்பிலும்‌, 


ஆவியிலும்‌, விசுவாசத்திலும்‌, கற்பிலும்‌, 
விசுவாசிகளூக்கு மாதீரீயாயீரு”' 
(161/து.. 4:12) 


எமக்கு விரோதமாக எழும்புகின்ற 
எதிர்ப்புகளை, நாம்‌ வாழுகின்ற 
வாழ்க்கை, மற்றும்‌ நடத்தை 





மூலமாக அமைதிப்படுத்தலாம்‌. 
ஒரு தலைவரின்‌ வலிமையான 
“ஆயுதம்‌” அவரது குணாதிசயமே. 
பேதுரு, அவிசுவாசிகளின்‌ 

பொய்க்‌ குற்றச்சாட்டுகள்‌, 
அவதூறுகள்‌, உபத்திரவங்கள்‌ 
மத்தியில்‌ வாழ்ந்து கொண்டிருந்த 
விசுவாசிகளுக்கு இதே 
மாதிரியான போதனையையே 
கொடுக்கிறார்‌: 

“றஜாதிகள்‌ 2௨ ங்களை அக்கிரமக்கார 
ரென்று விரோதமாய்ப்‌ பேசும்‌ விஷயத்தில்‌, 
வர்கள்‌ 2 ந்தள்‌ நற்கிரியைகளைக்‌ 
முண்டு, ௮வற்றினிமித்தம்‌ சந்திப்பின்‌ 
நாளிலே தேவனை மகிமைர்‌ படுத்தும்படி 
நீங்கள்‌ அவர்களுக்குள்ளே நல்‌ 
நடக்கையுள்ளவர்களாய்‌ நடந்து 
கொள்ளுங்கள்‌ எனறு 9_ங்களுக்குர்‌! 
ரத்தி சொல்லுகிறேன்‌” பேது. 2:12) 


வேதாகமம்‌ போதிக்கின்ற 
போதனையை நங்கள்‌ 
கடைப்பிடிக்கிறீர்களா? - 
உங்கள்‌ பேச்சு (வார்த்தை, 
உணமைத்துவம்‌, மற்றும்‌ 
தாக்கம்‌), உங்கள்‌ தெரிவுகள்‌, 
குணாதிசயங்கள்‌, மற்றும்‌ 
நடத்தை, நீங்கள்‌ யாரை 
எவ்வாறு எப்படி நேசிக்கிறீர்கள்‌. 
உங்கள்‌ நம்பிக்கையையும்‌, 
அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி 
வாழ்வதும்‌ உங்கள்‌ உள்ளான 
நோக்கமா? 


நங்கள்‌ இவ்வாறு செய்வீர்களா? 


கிறிஸ்துவுக்குள்‌, 
gig 


Mayukha 





சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 03 





221621 பூபாலன்‌ 


22 


“நன்றாக ஓட்டத்தை முடிக்க ... 
எனும்போது, வாழ்க்கையானது 
ஒரு நோக்கத்துடன்‌ செயல்படூகி 
றது என்பதைக்‌ காட்டுகின்றது. 
எந்தத்‌ தொழிலாக இருப்பினும்‌, 
அதற்கான முயற்சியில்‌, ஒரு 
குறிக்கோள்‌ அல்லது இலக்கு 
காணப்படுகின்றது. உதாரணமாக, 
ஒரு மாணவன்‌ பட்டம்‌ பெறுவதற்‌ 
காக, ஏர்‌ ஓட்ட வீரன்‌ ஓட்டத்தின்‌ 
இறுதிக்கோட்டை தாண்டுவதற் 
காக, ஒரு வியாபாரி இலாபத்தை 
நாடியவராக, வெற்றிக்கான 
பொதுவான குறிக்கோளுடன்‌ 
செயல்படுகின்றார்கள்‌. 


(2013ம்‌ ஆண்டு நவம்பர்‌ மாதம்‌ 
15-17 வரை கொழும்பு நகரில்‌ 
பொதுநலவாய நாடுகளின்‌ 
தலைவர்களுக்கான மாநாடு 
ஒன்றை இலங்கை நடாத்தியது 
(CHOGM). இதுவே எங்கள்‌ 
நாட்டு வரலாற்றில்‌ இடம்பெற்ற 
மிக பெரியதும்‌, பெருமைக்‌ 
குரியதுமான ஒரு சர்வதேச 
நிகழ்வாகும்‌. அந்த நிகழ்விற்காக 
பல நாட்களாக ஆயத்தங்கள்‌ 
செய்யப்பட்ட வேகமான 
செயற்பாடுகளை, எம்மால்‌ மறக்க 
முடியாது. உல்லாச விடூதிகள்‌, 
பூஞ்சோலைகள்‌, நெடுஞ்சாலை 
கள்‌ மற்றும்‌ வீதிகள்‌ புனரமைக்கப்‌ 
பட வேண்டியிருந்தது. அவ்வாறே, 
பாதுகாப்பு, வாகன அணிவகுப்பு, 
உபசரிப்பு ஒழுங்குகள்‌, வேறுபல 


04 சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 


ஆயத்தங்கள்‌ எனப்‌ பலவேறு 
நடவடிக்கைகளின்‌ பட்டியல்‌ நீண்டு 
கொண்டே சென்றது. ஆனால்‌ 
இங்கே முக்கியமாக கவனிக்க 
வேண்டிய விடயம்‌ என்னவெனில்‌, 
இச்செயற்பாடுகள்‌ ஆரம்பிப்பதோ 
அல்லது அதில்‌ ஈடூுபடுவதோ 
அலல! மாறாக அவை யாவற்றை 
யும்‌ நேர்த்தியாக செய்து முடிய்பதே! 


பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு எழுதிய 
2ம்‌ நிருபத்தின்‌ இறுதி பகுதியில்‌, 
அவர்‌ தனது நிருபங்களின்‌ 
முடிவுரையை தருகிறார்‌. 


2தீமோ. 1:3-4ல்‌ கிறிஸ்துவுடனான 
தீமோத்தேயுவின்‌ வாழ்வு எவ்வாறு 
ஆரம்பித்தது என்பதை மீணடும்‌ 
நினைவூட்டுகின்றார்‌! மேலும்‌ 
2தீமோ. 4:6-22ல பவுல்‌ கிறிஸ்து 
வுக்குள்ளான தனது வாழ்வு 
எவ்வாறு முடிவடைய இருக்கிறது 
என்பதையும்‌ தீமோத்தேயுவிற்கு 
எழுதுகின்றார்‌! 


பவுல்‌ தனது இறுதி வரிகளை - 
எப்போதும்‌ இறுதியாயிருக்கும்படி 
ஆவியானவரால்‌ உறுதி செய்யப்‌ 
எழுதியபோது, 
மரிப்பதற்குத்‌ தன்னை தானே 
விட்டுவிட்ட ஒரு மனிதனுடைய 


பட்ட வரிகளை - 


செவிகளுக்கு கேட்காத, ஒரு 
மெல்லிய சத்தத்தை குறித்து 
நாங்கள்‌ வாசிக்கவில்லை, 
மாறாக வாழ்வுக்கான கிரீடத்திற்கு 


த முடிக்க ... 


நியமிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தல 
னின்‌ உறுதி மிகுந்த துடிப்பையே 
நாம்‌ வாசிக்கின்றோம்‌! (வ.8) 


பவுல்‌ சீறப்பாக முடித்தார்‌! 


தீமோ. 4:6-22 எமக்குக்‌ 
கற்றூக்கொ௱ருப்பது எண்ன? 


1. பவல்‌ உறுதியான, முழுமையான 
கிறிஸ்தவத்திற்கு ஏற்ற விதத்தில்‌, 
மரிர்ரதற்குத்‌ தயாராக இருந்தமைிளாலே, 
வர்‌ சிறப்பாக முடித்தார்‌ (4:6-8,18). 


பிரான்ஸ்‌ தேசத்திலிருந்த ஒரு 
யூத ரபி ஒருமுறை இவ்வாறு 
கூறினார்‌. “சிலரின்‌ வாழ்க்கை 
மரணத்தின்‌ மீது ௮வர்களுக்கிருக்கும்‌ 
ரத்தில்‌ வடிவமைக்கர்படுகின்றது, 
இன்றும்‌ சிலரின்‌ வாழ்க்கை, ௮வர்களூடைய 
மகிழ்ச்சியினால்‌ வடிவமைக்கர்படுகின்றது. 
ஒருவன்‌ மரித்துக்‌ கொண்டே வாழுகிறாள்‌, 
மற்றவன்‌, வாழ்ந்துகாண்டே மரிக்கிறாள்‌. 
நான்‌ மரிக்கும்போது, வாழுகிறவ னாகவே 
நான்‌ மரிக்க வேண்டும்‌. ” 


கிறிஸ்தவர்களாகிய நாம்‌ எவ்வாறு 
வாழவேண்டும்‌ என்பதைக்‌ குறித்து 
அதிக கவனம்‌ செலுத்துகின்றோம்‌. 
ஆனால, புதிய ஏற்பாடானது 
சிலுவையின்‌ முக்கியத்துவத்தை 
யும்‌ இரத்த சாட்சியாக மரிப்பதற்‌ 
கான மையப்பொருளையும்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ எவ்வாறு மரிக்க 
வேண்டும்‌ என்ற தேவனது 


பெரிதான ஆர்வத்தையும்‌ எமக்கு 
தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. 
உலகளாவிய மெதடிஸ்தத்தின்‌ 
துரித வளர்ச்சியின்‌ இரகசியம்‌ 
என்ன? என ஜான்‌ வெஸ்லியிடம்‌ 
கேட்டபோது, அவர்‌ “எங்கள்‌ மக்கள்‌ 
சிறப்பாக மரிப்பார்கள்‌”” என 
பதிலளித்தார்‌. 


இயேசு மரிக்கும்போது 
அபோஸ்தலன்‌ பவுல்‌ அங்கே 
இருக்கவில்லை. ஆயினும்‌ 
முதலாவது இரத்தசாட்சியாக 
மரித்த ஸ்தேவானின்‌ மரணமே 
அவரை அதிகமாகப்‌ பாதித்தது. 
ஸ்தேவானைக்‌ கல்லெறிந்து 
கொன்றவர்களின்‌ மேலங்கிகளைக்‌ 
காவல்‌ காத்துக்கொண்டிருந்தார்‌. 
அப்போது, பவுல்‌ முதல்‌ முதலாக 
கிறிஸ்துவைப்‌ பின்பற்றியவர்கள்‌ 
எவ்வாறு வாழ்ந்தார்கள்‌ என்பது 
மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள்‌ 
எவ்வாறு மரிக்கின்றார்கள்‌ 
என்பதையும்‌ கண்டார்‌. 


அங்கிருந்த கூட்டத்தார்‌, “தங்கள்‌ 
காதுகளை முடக்கொள்‌ ர்‌ ... , உரத்த 
குரலில்‌ சத்தமிட்டன்‌ . .., ஸ்தேவானை 
நெருக்கினார்கள்‌, மின்‌] அவரை நகருக்கு 
வெளியே இழுத்துச்சென்று கல்லெறிய 
தொடங்கினார்கள்‌.” மற்றொரு புறம்‌ 


ஸ்தேவான்‌ ஜெபித்தார்‌, முழங்காற்‌ 


படியிட்டு: “ஆண்டவரே, இவர்கள்‌ மல்‌ 
இந்தப்‌ பாவத்தைச்‌ ஈமத்தாதிரம்‌'” என்று 
மிகுந்த சத்தமிட்டூச்‌ சொன்னார்‌. 


பவுல்‌ தீமோத்தேயுவிற்கான 
இரண்டாம்‌ நிருபத்தை எழுதிய 
போது, மரண தண்டனைக்கு சில 
மாதங்களே, இருந்தது. (அவர்‌ 
ரோம நகரிலிருந்து 3மைல்‌ 
தூரத்தில்‌, கி.பி 64ம்‌ ஆண்டு 
சிரச்சேதம்‌ செய்யப்பட்டார்‌). 


அப்போது, அவருக்கு முன்னிருந்த 


விடயத்தைக்‌ குறித்து எந்தவொரு 


மாயையான சிந்தையும்‌ அவருக்கு 


இருக்கவில்லை, அதனால்‌ அவர்‌ 
கலக்கமடையவுமில்லை. 


2தீமோ. 4:6-8ல்‌ பவுல்‌ உறுதி 
யான, முழுமையான கிறிஸ்தவத்‌ 
திற்கேற்ப, மரிப்பதற்கு தயாராக 
இருந்தமையினால்‌, தன்னால்‌, 
சிறப்பாக ஓடி முடிப்பதற்கு 


முடியும்‌ என்பதைக்‌ காட்டுகின்றார்‌. 


பவுல்‌ தயாரானதைக்‌ குறித்து அற்ருதமாள 
நானகு அம்சங்கள்‌ 


2 தீமோத்தேயு] 4:6-8 


** அவரின்‌ மரணத்தின்‌ 


முக்கியத்துவத்தைக்‌ குறித்த திட 
நம்பிக்கை: 


“நான்‌ ஒங்பொழுதே பான பலியாக 
வார்க்கர்பட்டுப்‌ போகிறேன்‌; .. . 
[ிலிய்பியர்‌ 2:17 இன்படி, இது மிருகம்‌ 
அல்லது தானிய பலியின்மேல்‌, 
அதை முழுமையான பலியாக 
மாற்றுவதற்கு, ஊற்றப்படும்‌ 
திராட்சை இரசம்‌ போன்ற ஒரு 
பானத்தை ஊற்றும்‌ செயலையே 
குறிக்கின்றது. இயேசுவே 
உயர்ந்த பலியானவர்‌. இப்போது 
பவுல்‌, இயேசுவுக்காகவும்‌, சுவிசே 
ஷத்திற்காகவும்‌ மரித்துக்கொண் 
டிருக்கின்றார்‌. ஆகவேதான்‌, 
இரத்த சாட்சியாகத்‌ தான்‌ 


மரிப்பதை, தேவனுக்கு செலுத்தும்‌ 
பிரியமான பலியாகக்‌ கருதினார்‌. 
பவுலின்‌ வாழ்வு வீணாகப்‌ 
போகவில்லை! அதைப்போலவே 
அவரின்‌ மரணமும்‌ வீணாகப்‌ 
போகவில்லை! 


* அவர்‌ மரிக்கப்போகும்‌ 
நேரத்தைக்‌ குறித்தும்‌ அவர்‌ 
திட்டமாக அறிந்திருந்தார்‌: 


“நாள்‌ தேகத்தை விட்டப்‌ பிரியும்‌ காலம்‌ 
a ந்‌ த்‌ து. 99 


தனது மரணத்தின்‌ முக்கியத்து 
வத்தைப்‌ பேசி முடித்த பின்னர்‌ 
பவுல்‌, தனது மரணம்‌ நிகழப்‌ 
போகும்‌ காலம்‌ குறித்தும்‌ உறுதி 
யாக கூறுகின்றார்‌. பிலி. 1:21-26ல்‌ 
பவுல்‌, தான்‌ சிறைப்பட்டிருந்த 
நாட்களில்‌, நான்‌ மரிப்பேனோ! 
அல்லது விடுதலை செய்யப்படு 
வேனோ! என வாதிடுகின்றார்‌. 
அத்தருணத்தில்‌, அவர்‌ விடுதலை 
செய்யப்படுவார்‌ எனும்‌ உறுதி 
அவரிடம்‌ காணப்பட்டது. இங்கு 
“விடுதலை செய்யப்படுவேன்‌” 
என்றே அர்த்தப்படுகிறது. 
ஆகையால்‌ அந்த நிகழ்வின்‌ 
போது “மரணம்‌” என்ற வார்த்தை 
பயன்படுத்தவில்லை. 





சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 05 


அதை அவர்‌ நாசுக்காக, “நாள்‌ 
ரோகு வேண்டா நேரம்‌ நெருங்கிவிட்டது!” 
என கூறுகின்றார்‌ (இவ்வசனம்‌ 
விடுதலையையும்‌ அர்த்தப்படுத்‌ 
தும்‌). மரணம்‌ ஒரு விடுதலை! 
நித்திய சுதந்திரத்திற்கான ஒரு 
புறப்படுதல்‌! அது தன்‌ வாசலண 
டையில்‌ நிற்கின்றது எனப்‌ பவுல்‌ 
உறுதியாக கூறுகின்றார்‌. 

** அவர்‌ மரணத்திலும்‌ தனது 
வாழ்க்கையைக்‌ குறித்த ஒரு 
அறிக்கையை சமர்ப்பிக்கத்‌ 
தயாராக இருந்தார்‌: 


“நான்‌ நல்லதொரு ரோராட்டத்தைய்‌ 
போராடின, எனது ஓட்டத்தை 
முடித்தேன்‌, எனது விசுவாசத்தை 
சாத்துக்கொண்டேன்‌ ”' 


பவுல்‌ எப்படி இந்தளவிற்கு 
தயாராக இருந்தார்‌? ஏனெனில்‌ 
அவர்‌ வெட்கப்படும்படியான 
கிரியைகள்‌ ஒன்றுமில்லை என்று 
கூறுவதோடு, அவர்‌ சுய மதிப்பீடு 
ஒன்றை செய்து, இப்போது தான்‌ 
எவவாறு வாழ்ந்தேன்‌ எனபதை 
குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கத்‌ 
தயாராகி விட்டார்‌. 


2தீமோ. 2:4-6ல்‌, அவர்‌ ஒரு நல்ல 
போர்வீரனைக்‌ குறித்தும்‌, 
விடாமுயற்சியுள்ள விளையாட்டூ 





06 சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 


வீரனைக்‌ குறித்தும்‌, கடினப்பட்டு 
உழைக்கும்‌ விவசாயியைக்‌ 
குறித்தும்‌ பேசுகின்றார்‌. ஒரு 
போர்‌ வீரன்‌, சாதாரண மனிதர்‌ 
களின்‌ விடயத்தில்‌ தன்னை 
இணைத்துக்கொள்ள மறுக்கின்‌ 
றான்‌. தனது கட்டளைத்‌ 
தளபதியை திருப்திப்படூத்துவதே 


அவனின்‌ நோக்கமாக இருக்கிறது. 


விளையாட்டூ வீரன்‌ முடிந்தளவு 
விளையாட்டு விதிகளை 
துல்லியமாக பின்பற்றுகின்றவனாக 
இருக்கின்றான்‌. விவசாயி தனது 
அறுவடையை பாதுகாக்கின்றான்‌. 


2தீமோ. 4:7ல்‌ பவுல்‌, தானே 
அந்த “நல்ல சோராட்‌1_ந்தை போராடிய” 
போர்‌ வீரனாக, ஓட்டத்தை 
வெற்றிகரமாக “இர முடித்த?” விளை 
யாட்டு வீரனாக, சுவிசேஷத்தின்‌ 
நிமித்தம்‌ தனது விசுவாசத்தைக்‌ 
காத்துக்கொண்ட கடின 
உழைப்பாளியான “வெற்றிகரமான 
விவசாயி” எனவும்‌ கூறுகின்றார்‌. 
& தனது மரணத்தை தொடர்ந்து 
ஒரு மகிமையான வெகுமதி 
உள்ளது என்ற எதிர்பார்ப்பு: 


“இதுமுதல்‌ நீதியின்‌ கிரீடம்‌ எனக்காக 
வைக்கர்பட்டிருக்கிறது, நீதியுள்ள 
நயாயாத்யத்யொகு கர்த்தர்‌ அந்நாளிலே 
௮/தை எனக்குத்‌ தந்தருளுவார்‌; . . . ” 


சில வருடங்களுக்கு முன்‌, ஓர்‌ 
ஓய்வுநாள்‌ பாடசாலை, 
'ஓட்டத்தை ஓடி முடித்தவர்களை' 
கெளரவிக்கும்‌ நோக்கில்‌, தனது 
பட்டமளிப்பு விழா ஒன்றை 
அறிமுகப்படுத்தியது. 


ஆகஸ்ட்‌ 2013ல்‌ நடைபெற்ற 
அவர்களது ஒரு முகாமின்‌ இறுதி 
அமர்வின்‌ பின்னர்‌, ஓய்வுநாள்‌ 
பாடசாலை ஒழுங்கு செய்தல்‌, 
வெற்றிபெற்ற போட்டிகள்‌, 
ஆராதனை வழிநடத்தியவர்கள்‌, 
பாசறைத்‌ தலைவர்கள்‌, 
பேச்சாளர்கள்‌ போன்ற பல 
தரப்பினருக்கான பரிசுகள்‌ 
வழங்கபட்டது. பரிசு 
என்னவெனில்‌, தண்ணீர்‌ நிரம்பிய 
ஒரு பலூன்‌ ஆகும்‌! 


இங்கு பரிசு என்ன, என்பது ஒரு 
பொருட்டாகக்‌ கருதப்படவே 
யில்லை. ஏனெனில்‌ அங்கே 
மற்றவர்கள்‌ தங்களை மதிக்கின்‌ 
றார்கள்‌, தங்களை இனம்‌ 
காண்கின்றார்கள்‌, கெளரவிக்கின்‌ 
றார்கள்‌ எனும்‌ சந்தோஷமே 
முக்கியத்துவம்‌ பெற்றது. 


பவுலை எடுத்துக்கொண்டால்‌, 
அவரின்‌ மரணமே, அவரை 
அவரது பட்டமளிப்பு விழாவிற்கு 
அழைத்துச்‌ சென்ற தருணமாகும்‌. 
அதற்காக, மேலும்‌ அவரால்‌ 
காத்திருக்க முடியவில்லை. 


2. பஷலிடம்‌ மிகவும்‌ ஆரோக்கியமான, 
வல்லமையான கிறிஸ்தவ அர்ப்பளாம்‌ 
இருந்தமையினால்‌, அவர்‌ நன்றாக 
முடித்தார்‌.” 


2தீமோ. 4:9-12, 17 


1986ம்‌ ஆண்டில்‌, கலாநிதி பில்லி 
கிராஹம்‌ ஆயிரக்கணக்கான 
சுவிசேஷ ஊழியர்களிடம்‌ பேசிய 
ஒரு கூட்டத்தில்‌ நான்‌ கலந்து 
கொண்டேன்‌. 





அவர்‌ பேசிக்கொண்டிருக்கும்போது 
திடீரென: “நான்‌ என்‌ பயணப்‌ 
பையை ஓவ்வொரு முறையும்‌ 
அடூக்கி களைத்து விட்டேன்‌, 
விமான நிலையங்களைக்‌ 
கண்டாலே எனக்கு 
பிடிக்கவில்லை, எனது 
குடூம்பத்தினரிடமிருந்து 
இனிமேலும்‌ விடைபெற முடியாது! 
எனக்கு போதும்‌! என தேவனைப்‌ 
பார்த்து சொன்னேன்‌. ஆனால 
நான்‌ கட்டளையை பின்பற்ற 
வேண்டிய ஒரு போர்வீரன்‌, 
எனவே என்‌ கட்டளைத்‌ தளபதி 
நான்‌ ஓய்வு பெறும்‌ நாள்‌ 
வந்துவிட்டது என்று சொல்லும்‌ 





வரையில்‌, நான்‌ அவரின்‌ 
கட்டளைகளை பின்பற்ற 
வேண்டும்‌” என்று கூறினார்‌. 


நவம்பர்‌ 7ம்‌ திகதி 2013ம்‌ ஆண்டு 
பில்லி கிரகாம்‌ 95 வயதை 
அடைந்தார்‌. அந்த நாளில்‌ 
அவரது கடைசி தேசிய 
ஒலிப்பரப்பாக அமையக்கூடிய 
அந்த ஒலிப்பரப்பை பதிவு 
செய்தார்‌. 


“சிலுவையின்‌ அர்த்தத்தைக்‌ 
குறித்து நான்‌ மக்களுக்கு 
சொல்ல வேண்டும்‌. அது 

சுவரிலோ அல்லது ஒருவர்‌ 


கழுத்திலோ தொங்கும்‌ சிலுவை 
அல்ல, ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ 
சிலுவை உண்மையானது. அது 
காயப்பட்டு, இரத்தம்‌ தோய்ந்தது. 
இந்த செய்திக்குப்‌ பலர்‌ ஏதாவது 
பதில்‌ வைத்திருப்பார்கள்‌ 
என்பதை நான்‌ அறிவேன்‌. 


ஆனால்‌ இதுவே சத்தியமாகும்‌. 
மேலும்‌ என்‌ முழு இருதயத்‌ 
தோடு, நான்‌ உங்களிடம்‌ சத்தி 
யத்தையே விட்டுச்செல்ல விரும்பு 
கின்றேன்‌. தேவன்‌ உங்களை 
நேசிக்கின்றார்‌. அவர்‌ உங்கள்‌ 
பாவங்களை மன்னிக்க மனதாய்‌ 
இருக்கின்றார்‌ ' என்று கூறினார்‌. 


1918ம்‌ ஆண்டூ பிறந்த பில்லி 
கிரகாம்‌ - அப்போஸ்தலன்‌ 
பவுலைப்‌ போலவே - சாகும்‌ 
போதும்‌ வாழ வேண்டுமென்று 
விரும்புகின்றார்‌ ! 


அவர்‌ புறப்பட வேண்டிய நேரம்‌ 
வந்துவிட்டது என்றோ, அவர்‌ 
உபத்திரவத்தைச்‌ சந்திக்க 
வேண்டியிருக்கும்‌ என்றோ, அவர்‌ 
கடைசிவரைக்கும்‌ வாழவேண்டும்‌ 
என்றோ, இப்படி எதுவும்‌ அவரது 
சிந்தையை சிதைக்கவில்லை. 
அவரது இறுதி வார்த்தைகளானது 
எவ்வாறு நோக்கத்தையும்‌ குறிக்‌ 
கோளையும்‌ உள்ளடக்கியுள்ளது 
என்பதை அவதானியுங்கள்‌! 


அடுத்த இதழில்‌ தொடும்‌. .... 


“சலற்ண்‌ வாழ்க்கை மரணத்தன்‌ மீது அவர்‌ களுக்க்ருக்கும்‌ பயத்த்னால்‌ 


வடிவமைக்கப்பநுகன்றது, இன்னும்‌ சீலரீன்‌ வாழ்க்கை, அவர்களுடைய 


மக்ழ்சச்யணால்‌ வடிவமைக்கப்பருகன்றநது. ஒருவன்‌ மற்த்தூக்‌ கொண்டே 


வாமுக்நான்‌, மநீறவன்‌, வாழ்ந்து கொண்டே மரீக்க்றூான்‌. நாண்‌ 


மரீக்கும்போத], வாமழுக்றவ ணனாகவே நான்‌ மநரீக்க வேண்ரும்‌.' 





சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 07 





பிறக்கும்போதே பார்வையற்றிருந்த 
ஒருவர்‌, “இந்த உலகத்தைப்‌ 
பார்க்க முடியாத என்‌ கண்கள்‌ 
எப்போதும்‌ என்‌ தேவனை 
மாத்திரமே நோக்கிக்‌ கொண்டிருக்‌ 
கிறது. 


பார்வையுள்ள உங்கள்‌ 
கண்களைப்‌ பார்க்கிலும்‌, என்‌ 
கண்களே அதிக பாக்கியம்‌ 
பெற்றது” என்று மகிழ்ச்சியுடன்‌ 
கூறினார்‌. அப்படியானால்‌, இயேசு 
உயிர்த்‌ தெழுந்த செய்தியைக்‌ 
கேட்டும்‌ நம்ப முடியாதவர்களாக, 
சாயங்காலவேளை என்றும்‌ 
பாராமல்‌, எருசலேமிருந்து 
எம்மாவு என்னும்‌ கிராமத்திற்குப்‌ 
பயணமான அந்த இரண்டு 
சீஷர்களின்‌ கண்களுக்கு அன்று 
என்ன நடந்தது! 


“அப்பொழுது அவர்களுடைய கண்கள்‌ 
திறக்கப்பட்டு, அவரை அறிந்தார்கள்‌” 
(லூக்‌. 24:21). 


08 சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 


அவர்களது கண்கள்‌ பார்வையற்ற 
வையா? இல்லை! அவர்களுடனே 
கூடவே வெகுதூரம்‌ நடந்துவந்து, 
அவர்களுடன்‌ பல சமகால 
காரியங்களைப்‌ புரிந்துகொள்ளும்‌ 
படி விளக்கம்‌ கொடுத்தவர்‌. 
உயிர்த்தெழுந்த இயேசு என 
அறிந்துகொள்ள முடியாதபடி, 
அவர்களுடைய கண்கள்‌ 
மறைக்கப்பட்டிருந்தன. 


அவர்களுடைய அழைப்பின்பேரில்‌ 
கூடவே வந்தவர்‌, அந்த இரவில்‌ 
அவர்களுடன்‌ தங்கி பந்தியிருக்‌ 
கையில்‌, அப்பத்தை எடுத்து 
ஆசீர்வதித்து, அதைப்பிட்டூ, 
அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 
அப்போதுதான்‌ அவர்கள்‌ விழித்‌ 
துக்கொண்டனர்‌! அவரை இயேசு 
என அறிந்து கொண்டனர்‌. இது 
இராப்போஜன பந்தி அல்ல. 
சாதாரண வீட்டில்‌, சாதாரண 
பந்தியில்‌, சாதாரண அப்பத்தைத்‌ 
தான்‌ இயேசு பிட்டார்‌. 


5000 பேரை, 4000 பேரைப்‌ 
போஷித்த சம்பவத்தில்‌ இயேசு 
அப்பத்தைப்‌ பிட்கையில்‌, கூடவே 
இந்த சீஷர்கள்‌ இருந்திருப்பார்கள்‌. 
இயேசு அப்பம்‌ பிட்கையில்‌, 


அவர்களுடைய அகக்‌ கண்கள்‌ 
அவரைக்‌ காண, சாரக்‌ 
கண்களும்‌ இவர்‌ இயேசுதான்‌ 
என்று உறுதிப்படுத்தியது. 


ஆம்‌, அவர்களுடைய கண்கள்‌ 
திறவுண்டது. அப்படியானால்‌, 
கூடவே வழி நடந்து வந்தும்‌, 
வரை அறியாத்‌ க்கு அவர்களுடைய 
க்கள்‌ மறைக்கர்‌ பட்‌ டிருந்தது” 

(லூக்‌. 24:16) எப்படி? 


1 ௮/வர்கள்‌ திரும்பிப்‌ போனார்கள்‌: 


கல்லறைக்குச்‌ சென்று பாரத்து, 
“அவர்‌ ௮ங்கே இல்லை” என்ற 
செய்தியைச்‌ சொன்ன ஸ்திரீகளின்‌ 
பேச்சை நம்பமுடியாதவர்களாக, 


இந்த இரண்டூ சீஷர்களும்‌ 
எருசலேமைவிட்டு, ஏழு அல்லது 
எட்டு மைல்கள்‌ தாரமுள்ள 
“எம்மாவு” என்னும்‌ கிராமத்திற்குப்‌ 
பயணமாகி விட்டார்கள்‌. 
எருசலேமைவிட்டுத்‌ திரும்பிப்‌ 
போனாலும்‌, நடந்த சம்பவங்கள்‌ 
அவர்களுடைய இருதயத்தை 
அரித்துக்கொண்டே இருந்ததால்‌, 
அவற்றைக்‌ குறித்தே பேசிக்‌ 
கொண்டே போனார்கள்‌. 


தங்களுடன்‌ கூடவே இருந்த 
இயேசு, அவர்களது தலைவர்‌ 
இனி இல்லை. எருசலேமில்‌ இனி 
தமக்கென்ன வேலை என 
எண்ணினார்களோ என்னவோ, 
இவர்கள்‌ மற்ற சீஷர்களை விட்டுப்‌ 
பிரிந்து திரும்பிப்‌ போர்கள்‌. 


இப்படித்தான்‌ நம்மில்‌ பலரும்‌ 
இருக்கிறோம்‌. எதிர்பாராத 
நிகழ்வுகள்‌, எதிர்பாராத 
நேரத்தில்‌, எதிர்பாராத 
விதங்களில்‌ நிகழும்போது, 
திகைத்துப்‌ பின்வாங்கி, 
தேவபிள்ளைகளின்‌ ஐக்கியத்தை 
விட்டு, வேறு வழிகளை நாடி 
பின்வாங்கிப்‌ போகிறோம்‌. 


ஆனால்‌ ஆண்டவரோ, “நீங்களோ 
9 னனத்த்திலிருந்து வரம்‌ பெலனால்‌ 
மரி்பிக்கர்படும்‌ வரைக்கும்‌ 

எருசலேம்‌ நகரத்தில்‌ இருங்கள்‌” 

என்றார்‌ (லூக்‌. 24:49). 


எருசலேமில்‌ தரித்திருக்க 
வேண்டியவர்கள்‌, உடன்‌ 
சீஷருடன்‌ ஐக்கியத்தில்‌ 
இருக்க வேண்டிய 
இவர்களுக்கு எம்மாவு ஊரில்‌ 
என்ன வேலை? 
அவர்களுடைய கண்கள்‌ 
எருசலேமை விட்டூ 
எம்மாவு ஊரை 
நோக்கியிருந்தனவோ ! 
இயேசுவைத்‌ 
தெரியவில்லையோ! 


rr 
மனச்சோர்வுற்றிரந்தார்கள்‌: 


கைபிடித்த கணவன்‌ விட்டுப்‌ 
பிரிந்து, தூரதேசத்துக்குப்‌ 
போய்விட்டால்‌, எந்த 
மனைவியாலும்‌ அதை ஜீரணிப்பது 
மிகவும்‌ கஷ்டம்‌. நின்றால்‌, 
இருந்தால்‌, படுத்தால்‌, ஒவ்வொரு 
மூச்சிலும்கூட அவன்‌ 
நினைவாகவே இருப்பாள்‌ 
அல்லவா! அவளது இருதயம்‌ 
அவனுடைய தியானத்தால்‌ 
நிறைந்திராதா? 


அன்று எருசலேமை விட்டு, 
எம்மாவு ஊருக்குப்‌ பயணமான 
அந்த சீஷருக்கும்‌ இதுதான்‌ 
நடந்தது. தாம்‌ நேசித்தவர்‌, 
என்றும்‌ கூடவே இருப்பார்‌ என 
நம்பியிருந்தவர்‌, இனி இல்லை 
என்பதை அவர்களால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ள முடியவில்லை. 


அவர்களுக்குள்ளிருந்து எழுப்பிய, 
“சீ! எல்லாமே போச்சு” எனும்‌ 

மனச்சோர்வின்‌ குரல்‌ போன்றவை 
கள்‌, நடந்த சம்பவங்களை மீட்டிப்‌ 


பார்க்க வைத்தது. அவர்களது 


இருதயங்கள்‌ கனத்திருந்தது. 
அந்தக்‌ கனதியினால்‌ அவர்கள்‌ 
கண்கள்‌, பார்வை மங்கியதோ 


கர்த்தர்‌ தம்முடைய 
பர்சத்த ஆலயத்தல்‌ 
இருக்க்றூ£ர்‌; 
ம! 2) (யா) ௧ | 


கண்கள்‌ 


மனுபுத்த்ரரைப்‌ 
பார்க்கறது; 





என்னவோ! ஆனால்‌ கர்த்தர்‌ 
அவர்களது கனத்த 
இருதயத்தைக்‌ கண்டார்‌! 
எருசலேமை விட்டுத்‌ திரும்பிப்‌ 
போனாலும்‌, தம்மையே 
நினைத்திருந்த, தமது 
காரியங்களையே தியானித்திருந்த 
அவர்களுடன்‌ இயேசு 

இணைந்து கொண்டார்‌. 


யாரும்‌ காணாத நமது 
இருதயத்தைக்‌ காண்கிற 
ஒருவர்‌ நமக்குள்‌ இருக்கிறார்‌! 
அந்த சீஷர்கள்‌ இருவராய்‌ 
நடந்தனர்‌. நாம்‌ ஒற்றைக்கு 
ஒற்றையாய்‌ கலங்கி 
நின்றாலும்‌, நமது இதயத்தைக்‌ 
கர்த்தர்‌ காண்கிறார்‌. 


நாம்‌ வியாதிப்பட்டிருக்கலாம்‌, 
பல அழுத்தங்களால்‌ 

எதுவும்‌ சிந்திக்க முடியாத 
நிலையில்‌ இருக்கலாம்‌, 

வயது முதிர்ச்சியினால்‌ 
வசனங்களை நினைவுகூரவோ, 
ஜெபிக்கவோ முடியாத 
நிலையிலும்‌ இருக்கலாம்‌. 
சோர்ந்து போக வேண்டிய 
அவசியம்‌ இல்லை. 


நமது இரட்சகரைத்‌ தியானிக்கின்ற 
தியானம்‌, அவருக்காக ஏங்கித்‌ 
தவிக்கும்‌ இருதயம்‌ இருந்தாலே 
போதும்‌. ஆண்டவர்‌ நம்முடன்‌ 
இணைந்து நிற்பார்‌ என்பதில்‌ 
எதுவித சந்தேகமுமில்லை. 


வீணான குழப்பமான நினைவு 
களை விட்டு, “திரும்பவும்‌ 
வருவேன்‌” என வாக்களித்த 
ஆண்டவரையே தியானித்திருப்‌ 
போம்‌. நமது உள்ளம்‌ நிச்சயம்‌ 
கொழுந்துவிட்டு எரியும்‌. 


நாம்‌ மீட்கப்பட்டது பரலோகத்தை 
நிரப்புவதற்கு அல்ல! 
ஆண்டவரோடு உறவாடி, அவர்‌ 
சித்தம்‌ செய்யவே! 


சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 09 


3 வர்கள்‌ துக்கமாயிருந்தார்கள்‌: 


அவர்கள்‌ துக்கத்தோடு 
நடந்துகொணடிருந்ததை 
இயேசு கண்டார (லூச்‌. 24:17). 
அன்புள்ளம்‌ கொண்டவர்‌! 
நன்மைகள்‌ பல செய்தவர்‌! 
பசி தீர்த்தவர்‌! வாழ்வுக்கு 
நல்வழிகளைப்‌ போதித்தவர்‌! 
இப்படிப்பட்டவரைப்‌ பிடித்து, 
அடித்துத்‌ துன்புறுத்தி, 
சிலுவையில்‌ அறைந்து, 
கொன்று விட்டார்கள்‌. 
இப்போது அவருடைய 
சரீரத்தைக்கூடக்‌ காணவில்லை! 


இந்த நிலைமையில்‌ 
துக்கப்படாமல்‌, யாராவது 
சந்தோஷப்படுவார்களா ? 

இந்த சீஷர்களைப்‌ 
பொறுத்தளவில்‌, அவர்கள்‌ 
அன்பாய்‌ நேசித்த ஒருவருக்கே 
இது நேர்ந்தது. அவரைப்‌ பிடிக்க 
போர்வீரர்கள்‌ வந்தபோது, 
அவருடன்‌ கூடவே இருக்காது, 
பயத்தினால்‌ அவரைவிட்டு 
ஓடியே சென்றனர்‌. அவர்கள்‌ 
மிகுந்த துக்கம்‌ அடைத்திருந்த 
படியினால்‌, அவர்கள்‌ 
கண்களுக்கும்‌ எதுவும்‌ 
தெரியவில்லைப்‌ போலும்‌! 


இப்போது, இவர்களுடனே 
சேர்ந்து வந்த ஒருவர்‌, 
இவர்களது துக்கத்துக்குக்‌ 
காரணம்‌ கேட்கிறார்‌. தங்கள்‌ 
நேசரைக்‌ குறித்து நகரம்‌ 
முழுவதும்‌ பேச்சாக இருக்கும்‌ 
போது, இவர்‌ மாத்திரம்‌ விளக்கம்‌ 
கேட்கிறாரே என, “இந்நாட்களில்‌ 
நடந்தவைகளை அறியாதப[க்கு நீர்‌ 
௮ந்நியராயிரக்கிறீரே' என எரிந்து 
விழுந்தனர்‌ (லூச்‌. 24:18). 


ஆனாலும்‌, அவர்கள்‌ துக்கத்தை 
அறிந்த ஆண்டவர்‌, தம்முடன்‌ 
கோபம்‌ கொண்டதற்காக அவர்‌ 


10 சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 


“உன்‌ கண்கள்‌ கண்ட 
ட ஜூ. பற 610212 20121 


மறவாதபடிக்கும்‌, 


உண்‌ இருதயத்தை 
வட்நு நீங்காதபடிக்கும்‌ 


எச்சர்க்கையாய்ரு *5 





அவர்களை விட்டுப்போகவில்லை. 
பொறுமையோடு அவர்களுடன்‌ 
சம்பாஷித்து, அவர்கள்‌ 
வாயிலிருந்தே அவர்களது 
துக்கத்துக்கான காரணத்தை 
வரவழைத்தார்‌. 


ஆம்‌! துக்கம்‌, தேவனுக்கேற்ற 
துக்கமாயிருக்கும்போது, 

கர்த்தர்‌ நமது துக்கத்தைப்‌ 
போக்குகிறவராகவே இருக்கிறார்‌. 
நாம்‌ தைரியங்கொண்டு 
மனம்திறந்து அவரிடம்‌ நமது 
உணர்வை வெளிப்படுத்தலாம்‌. 
நாம்‌ ஒன்றை சொல்கின்றோ 
மெனில்‌, அவைகளை நாம்‌ 
உணர்ந்துதானே சொல்கின்றோம்‌ 
என்பதே அர்த்தம்‌. அதை 
ஆண்டவர்‌ விரும்புகிறார்‌! மாறாக, 
நமது துக்கத்தை, கோபத்தை 
அடக்கும்போது நமக்கு 
அருகிலிருக்கும்‌ ஆண்டவரைப்‌ 
பார்க்க முடியாதபடி நாம்‌ 
குருடாகித்தான்‌ போவோம்‌! 


4" குற்றம்‌ சுமத்தினார்கள்‌: 


அவர்களுடைய துக்கம்‌ 
கோபத்தையே கிளறியது. 
நாங்களும்‌ அவரை விட்டுவிட்டு 
ஓடினோமே என உணர்ந்து 


துக்கப்படாமல்‌, “நம்முடைய பிரதாள 
ஆசாரியரும்‌, ௮திகாரிகளும்‌ அவரை 
மரண ஆக்கினைக்குட்படுத்தி, 
சிலுவையில்‌ அறைந்தார்கள்‌” (லூக்‌. 24:20) 
எனக்‌ குற்றத்தை முழுவதுமாக, 
வேறு யாரிலோ சுமத்தினார்கள்‌. 
அது மட்டுமல்ல, கல்லறைக்குச்‌ 
சென்ற பெண்கள்‌, அவர்‌ உயிர்த்‌ 
தெழுந்தார்‌ என்று கூறியும்‌, 
இயேசு தாம்‌ மகிமை 
அடைவதற்கு சிலுவை மரணத்‌ 
திற்குச்‌ செல்ல வேண்டும்‌ 
என்று ஏற்கனவே கூறியிருந்தும்‌, 
மோசே முதலான தீர்க்கர்கள்‌ 
உரைத்ததையும்‌ நினைவுபடுத்த 
முடியாத, இவர்கள்‌ தங்கள்‌ 

்‌ புத்தியில்லாத தன்மையை” (லூக்‌. 24:25) 
உணராதவர்களாக, பிரதான 
ஆசாரியரிலும்‌ அதிகாரிகளிலும்‌ 
குற்றம்‌ சுமத்துகிறளவுக்கு 
இவர்களது கண்கள்‌ குருடாகி 
விட்டிருந்தது! 


ஆம்‌, நமது தவறுகளை நாம்‌ 
உணரும்‌ வரைக்கும்‌, முன்பின்‌ 
சிந்திக்காமல்‌, பிறர்மீது 
குற்றத்தைச்‌ சுமத்துவதில்‌ 
தீவிரம்‌ காட்டுமளவுக்கும்‌, 
நமக்கு முன்னே இருக்கும்‌ 
சந்தோஷங்களை ஆசீர்வாதங்‌ 
களை அதிசயங்களை நாம்‌ 
காணுவது கடினமே. 


இயேசு மரண ஆக்கினை 
அடைவதற்கு, தாம்‌ எந்த 
விதத்திலாவது காரணர்களாக 
இருந்தார்களா... என அவர்களால்‌ 
சிந்திக்க முடியவில்லை. 

அந்த சீஷர்களில்‌, இன்று 

நாம்‌ நம்மைத்‌ தெளிவாகக்‌ 
காணலாம்‌. 


இந்தக்‌ குணாதிசயம்‌ 
அநேகமாக நம்‌ எல்லோரிலுமே 
உண்டு என்றால்‌ அது 
மிகையாகாது! அதனாலேதான்‌ 
பல சந்தோஷங்களை நாமும்‌ 
இழந்துவிடுகிறோம்‌. 


வர்கள்‌ நம்பிக்கை 
ழந்திருந்தாம்கள்‌: 


“வர இஸ்ரவேலை மீட்டு இரட்சிய்பவர்‌ 
என்று நாங்கள்‌ நம்மிரிருந்தோம்‌” 

(லூக்‌. 24:21). இது “எல்லாம்‌ 
வீணாயிற்று” என, இந்த 
வார்த்தை தொனிக்கவில்லையா? 
மேசியா ஒருவர்‌ வருவார்‌, அவர்‌ 
பெரியதொரு புரட்சி செய்து 
இஸ்ரவேலை, அதன்‌ எதிரிகளின்‌ 
பிடியிலிருந்து விடுவித்து, ஒரு 
தனி ராஜ்யம்‌ அமைப்பார்‌ என 
யூதர்கள்‌ எதிர்பார்த்துக்‌ 
காத்திருந்தார்கள்‌. தீர்க்கதரிசிகளி 
னால்‌ உரைக்கப்பட்டவர்‌ அரசியல்‌ 
ரீதியாக, ராணுவ ரீதியாக 
மீட்பைக்‌ கொண்டுவருவார்‌ 

என உலகப்‌ பிரகாரமாக 
எதிர்பார்த்திருந்தனர்‌. 


ஆனால்‌, இந்த உலக 
அரசாட்சியின்‌ காரியங்களுக்கும்‌ 
அப்பால்‌ கொடிய பாவ அடிமைத்‌ 
தனத்திலிருந்து தாம்‌ மீட்கப்பட 
வேண்டும்‌ என்பதையோ, 
அதற்காகவே மேசியா வருவார்‌ 
என்பதையோ அவர்கள்‌ உணர 
வில்லை. அதனால்‌ கிறிஸ்து 
மரித்தபோது, அவர்கள்‌ 
நம்பிக்கையை அடியோடே 
இழந்து விட்டிருந்தனர்‌. 


ஆனால்‌, இயேசுவின்‌ மரணம்‌ 
தங்கள்‌ நம்பிக்கைக்கு 
உயிர்கொடுத்தது என்பதை 
அவர்களால்‌ உணர முடிய 
வில்லை. அதனால்‌ நித்திய 
நம்பிக்கையைத்‌ தந்த, உயிர்த்த 
இயேசுவைக்‌ காண முடியாத 
படிக்கு, அவர்களுடைய கண்கள்‌ 
குருடாகிவிட்டிருந்தது. இதுதான்‌ 
இன்று நமது நிலைமையும்‌! 


நம்பிக்கையிழந்து விடுவது என்பது 
நம்மையே இழந்து விடுவது 
போன்றது. கர்த்தர்‌ சொன்னால, 
அவர்‌ சொன்னதைச்‌ செய்வார்‌! 


அதற்கு எதிராக, எது நேர்ந்தா 
லும்‌, கர்த்தர்மீது அசைக்க 
முடியாத நம்பிக்கையுடன்‌, எந்த 
வேதனை உபத்திரவத்தையும்‌ 
நாம்‌ பொறுத்துக்கொள்ளத்‌ 
தயாராகும்போது, நிச்சயம்‌ நமது 
கண்கள்‌, நமது நம்பிக்கையின்‌ 
தேவனைக்‌ காணும்‌. 


இப்போழுது, நம்மை ஆராய்ந்து 
பார்ப்போம்‌! இன்று நாம்‌ உயிர்த்‌ 
தெழுந்த இயேசுவின்‌ வல்ல 
மையை உணராதவர்கள்போல 
வாழ்க்கைப்‌ போராட்டங்களில்‌ 
நம்பிக்கையிழந்து, பிறரைக்‌ 
குற்றம்‌ கூறி, கோபமடைந்து, 
பின்வாங்கிப்போனால்‌ நமது 
கண்களும்‌ குருடாகிப்போகாது 
என்பதற்கு என்ன நிச்சயம்‌? 
மாறாக, கர்த்தருடைய வார்த்‌ 
தையை இறுகப்‌ பற்றியவர்களாக, 
அவரையே தியானித்திருப்போமா 
னால, அதுவே நமக்குப்‌ 
பெரிதான ஜெயம்‌! 


சீஷர்கள்‌ காட்டிய பரத்பல்ப்பு: 
ஒரே இரவில்‌ அந்த இரண்டு 


சீஷர்களும்‌ பல மைல்கள்‌ 
நடந்தார்கள்‌. ஆம்‌, அவர்களது 


சந்தேகம்‌ நீங்கியது! துக்கம்‌ 
மாறியது! நம்பிக்கை துளிர்‌ 
விட்டெழுந்தது! அவர்களது 
கண்கள்‌ திறந்தன! அவர்கள்‌ 
இயேசுவைக்‌ கண்டார்கள்‌! 
என்ன ஆச்சரியம்‌! 


இதனை எவ்வாறு அடக்கி 
வைப்பது? ஸ்திரீகள்‌ சொல்லியும்‌ 
நம்பாத இந்த சீஷர்கள்‌, 
காணாமற்போன, இறந்துபோன 
தம்முடைய நேசரை முகமுகமாய்‌ 
கண்ட பின்னர்‌, அவர்களால்‌ 
சும்மா இருக்க முடியுமா? தங்கள்‌ 
தியானத்தில்‌ நிறைந்திருந்தவரை, 
அந்த உணவுமேசையிலே 
அனுபவித்த பின்‌ பேசாமல்‌ 
இருப்பது எப்படி? 


“வழியிலே அவர்‌ நம்முடனே ரசி, 
வேதவாக்கியங்களை விளக்கிக்‌ 
காட்டியபோது, நம்முடைய இருதயம்‌ 
நமக்குஸ்‌ளே கொழுந்துவிட்டு 
எரியவில்லையா!” (லூக்‌. 24:82). 
இது எவ்வளவு பெரிய அறிக்கை! 
ஆம்‌, கண்கள்‌ திறந்தன! 
இருதயம்‌ கொழுந்து 
விட்டெரிந்தது! 

பின்னர்‌ எப்படி மெளனமாக 
இருப்பது? 





சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 11 


நடந்த உண்மைகளை, 

அந்த நல்ல செய்தியைச்‌ 
சொல்லுவதற்காகவே மீண்டும்‌ 
திரும்பி அந்த இரவிலேயே, 
நடந்து வந்த அத்தனை மைல்‌ 
தூரத்தையும்‌ திரும்பவும்‌ நடந்து 
எருசலேமுக்கு வந்தார்கள்‌. 
“கர்த்தர்‌ மெய்யாகவே உரிர்த்‌ 
தெழுந்தார்‌” என, மற்ற 
சீஷருக்குக்‌ கூறி அறிவிக்கும்‌ 
வரைக்கும்‌ அவர்களுடைய 
கால்கள்‌ ஓயவில்லை! கண்கள்‌ 
திறந்ததும்‌, கால்கள்‌ விரைந்தன! 
வாய்கள்‌ அவரைப்‌ பிரகடனம்‌ 
செய்தன! 


இன்று நமது பரத்பல்ப்பு 


எனன. 


இயேசு உயிர்த்தெழுந்தார்‌ 
என்பதை ஆராதனையிலும்‌, 
பாடல்களிலும்‌ அறிவிக்கிற 
நாம்‌, நமது வாழ்வில்‌ அந்தப்‌ 
பிரதிபலிப்பைக்‌ காட்டுகின்‌ 
றோமா? இன்னும்‌ நமக்குள்‌ 
சந்தேகங்களும்‌, உலக 
துக்கங்களும்‌, பிறரைக்‌ குற்றஞ்‌ 
சாட்டுதலும்‌, நம்பிக்கையிழந்து 
தவித்தலும்‌ இருக்கிறது என்றால்‌, 
நமது கண்கள்‌ இன்னமும்‌ 
குருடாயிருக்கிறதா? 
தேவனுடைய வார்த்தையால 
நமது இருதயம்‌ இன்னமும்‌ 
கொழுந்து விட்டூ 
எரியவில்லையா ? 


அன்று இயேசு அப்பத்தைப்‌ 
பிட்டபோது, முன்னர்‌ நடந்த 
சங்கதிகளை சீஷர்கள்‌ நினைவு 
கூர்ந்தனர்‌. அவர்கள்‌ கண்கள்‌ 
திறவுண்டது. இன்றும்‌ நாம்‌ 
குருடாயிருப்பதற்கு, இதுவரை 
ஆண்டவர்‌ நம்மை நடத்திய 
வழிகளை மறந்துவிடுவதுதான்‌ 
முக்கிய காரணம்‌. நம்மை அவர்‌ 
கண்டுகொண்டது, மீட்டது, நாம்‌ 
விழுந்து நடந்தபோதெல்லாம்‌ 
நம்மைக்‌ கரம்பிடித்துத்‌ தூக்கி 


12 சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 


வழிநடத்தியது. இதையெல்லாம்‌ 
நாம்‌ இலகுவில்‌ மறந்து 
விடுகிறோமே! அதனால்‌ ஒரே 
மாதிரியான பல சந்தர்ப்பங்களைச்‌ 
சந்தித்தாலும்‌ நாம்‌ உணர்வு 
அற்றவர்களாக இருக்கிறோம்‌. 


அதுமாத்திரமல்ல, அன்று 

அந்த சீஷர்கள்‌ தாம்‌ விட்டூவந்த 
எருசலேமுக்கு உடனேயே திரும்பி 
ஓடினார்கள்‌. அவர்களது கண்கள்‌ 
திறக்கப்பட்டதும்‌, அறிந்தும்‌ 
அறியாதிருந்த அவர்களுடைய 
குருட்டாட்டம்‌ நீங்கியதும்‌, தாம்‌ 
கண்டதை உணர்ந்ததைக்‌ கூற 
திரும்பி ஓடினார்கள்‌. இவற்றை 
அறியாமல்‌ இன்னமும்‌ 
துக்கத்தோடூ இருக்கின்ற 
சீஷர்களுக்கு, அந்த சந்தோஷ 
செய்தியைக்‌ கூற அந்த 
இரவிலேயே பல மைல்கள்‌ 
தூரம்‌ ஓடினார்கள்‌. 


பிரியமானவர்களே, நாம்‌ 
அறிந்ததை, அனுபவித்ததை, 
பிறருக்குச்‌ சொல்லும்‌ வரைக்கும்‌, 
அது நமக்கும்‌ நற்செய்தி அல்ல. 
நாம்‌ கிறிஸ்தவர்கள்‌ என்ற 
பெயரில்‌, வேதத்தை 
அறிந்தவர்கள்‌ என்ற விதத்தில்‌, 
அறிவில்‌ பெரியவர்கள்‌ என்ற 
எணணம்‌ இருக்கும்‌ வரைக்கும்‌, 
நம்மால்‌ நற்செய்தி 
அறிவிப்பதற்காக ஓட முடியாது 
தான்‌. மாறாக, வேதவாக்கியங்க 
ளின்‌ இரகசியங்களைக்‌ 


காணும்படி ஆவியானவர்‌ நமது 
கண்களைத்‌ திறக்கும்போது, 

நமது இருதயம்‌ கொழுந்துவிட்டு 
எரியும்போது, இயேசுவின்‌ மீட்பை 
நாம்‌ அனுபவிக்கும்போது, 
நம்மால்‌ சும்மா இருக்கவே 
முடியாது. இனியும்‌ ஏன்‌ 
நம்பிக்கையீனம்‌? ஏன்‌ கோபம்‌? 
ஏன்‌ துக்க முகம்‌? நமது இருதயம்‌ 
கொழுந்து விட்டெரியட்டும்‌! 


கர்த்தர்‌ உயிர்த்தெழுந்தார்‌ என்ற 
செய்தியை நமது வாய்கள்‌ 
மாத்திரமல்ல, நமது வாழ்வும்‌ 
கூறி அறிவிக்கட்டும்‌! 
இல்லையானால்‌, அது நமக்கே 
சந்தோஷம்‌ தரும்‌ செய்தியாக 
அமையாது. புறப்பட்டுச்‌ 
செல்லுவோம்‌! நம்பிக்கை 
இழந்திருக்கிறவர்கள்‌ மத்தியில்‌, 
துக்கத்தோடிருக்கிறவர்கள்‌ 
மத்தியில்‌ செல்லுவோம்‌! நாம்‌ 
பெற்ற விடுதலையை 
சந்தோஷத்தைப்‌ பகிர்ந்து 
கொள்வோம்‌! 


உயிர்த்தெழுந்த ஆண்டவர்‌, 
ஜீவனுள்ள தேவன்‌, தமக்கு 
இருக்கிறார்‌ என்னும்‌ நம்பிக்கை 
இல்லாமல்‌, தினமும்‌ மரித்துக்‌ 
கொண்டிருக்கிறவர்கள்‌ மத்தியில்‌ 
கடந்து செலலுவோமாக. 
கர்த்தர்‌ உயிர்த்தெழுந்தார்‌! 
உண்மையாகவே கர்த்தர்‌ 
உயிர்த்தெழுந்தார்‌! ஆமென்‌! 


எண்‌ இருதயம்‌ தெொய்யும்போது பூம்பண்‌ 


கடையாந்தரத்தல்ருந்த; உம்மை நேோக்க்க 


கூப்பநவேன்‌; எனக்கு எட்டாக உ யரமான 


கன்மலைய்‌ல்‌ என்னணைக கொண்டுயபேய்வீமும்‌. 


சா-01:2 





- புனிதமான இந்த உணர்வை இரக்கம்‌ 
என்னும்‌ பசளை போட்டு, மன்னிப்பு 


ஊக்கம்‌ - ஆக்கம்‌ தரும்‌ இதனை, மனச்‌ சோர்வின்றி, 
ஆர்வத்துடன்‌ வளர்க்க வேண்டும்‌! 

என்னும்‌ நீரூற்றி வளர்க்க வேண்டும்‌! 

எதிர்ப்பு - தவறு நேரிடாதிருக்க இதனை வளர்த்து, 
தவறுகள்‌ பெருகாதிருக்க, இதனை 


ஆர்வம்‌ - நன்மையான காரியங்களுக்கு இதனை 
ன்‌ க அழிக்க வேண்டும்‌! 


வளர்த்து, 
தீமையானவற்றிற்குரியதை 
அழித்து விட வேண்டும்‌! 





மனிதர்பாலும்‌, உலகப்‌ பொருள்களின்‌ 
மீதும்‌, இல்லாது, ஆண்டவர்பால்‌ 


ஏக்கம்‌ - 





இச்சை - அழிவைக்‌ வளர்க்க வேண்டிய ஒரு உணர்வு! 
கொண்டுவரும்‌ இந்த 
உணர்வை, ஐயம்‌ - அன்புகாட்டூம்‌ மக்களுக்கும்‌ 
ஆரம்பத்திலே துன்பந்தரும்‌ இதனை அழிக்க 
அழித்துவிட வேண்டும்‌! வேண்டும்‌! 

ஈதல்‌ - வலதுகை கொடுப்பதை ஒழுக்கம்‌ - கண்ணெனப்‌ போற்றும்போது, 
இடதுகை அறியாமல்‌, rr ae களிப்படையச்‌ செய்யும்‌ 
ஊக்கமாக இதை அழ்ப்பதா வவாப்பதுா: இதனை. வளர்த்துக்கொண்டே 
வளர்க்க வேண்டும்‌! _... நத டை [து போக வேண்டும்‌! 

உறவு - தகாதவற்றை 


விட்டெரிந்து, தகுதியானவைகளை 
அன்பினாலே வளர்க்க வேண்டும்‌! 


வடுக்கள்கொண்ட வலல 
கரத்தால்‌ வழிநடத்தியவர்‌ 
உடூக்கள்‌ போல்‌ உயர்த்தி 


அவர்‌ இயேசு 


எஸ்‌.தர்மகுலசிங்கம்‌ 


ஊன்றி நிற்கச்‌ செய்தவர்‌ 
துடுப்பாய்‌ மாறி துணை நின்று 
துன்பங்கள்‌ மாற்றியவர்‌ 
இடுக்கண்‌ மாற்றி இன்னல்‌ 
போக்கி நடத்திட்டவர்‌ 

அவர்‌ இயேசு! 


காட்டிக்கொடுத்த கலநெஞ்சன்‌ 
யூதாசையும்‌ நேசித்தவர்‌ 
ஊட்டிக்‌ கொடுத்த 
கசப்புக்காடியை பருகிட மறுத்தவர்‌ 
மாட்டிக்கொண்டூ மறுதலித்த 
பேதுருவை மேலும்‌ நேசித்தவர்‌ 
தட்டிக்கொடுத்து 
தனையுணர்ந்தவனை தக்கவேளை 
இரட்சித்தவர்‌ 

அவர்‌ இயேசு! 





ஓய்வு - மனிதனுக்குத்‌ தேவையென தேவனால்‌ 
கூறப்பட்ட இதனை வளர்க்க வேண்டும்‌! 


தெளிந்த மனமும்‌ தேகசுகமும்‌ 
தினமும்‌ தந்து நின்றவர்‌ 
தெரிந்து கொண்டூ தேற்றி நின்று 
தேனாகவே இனித்தவர்‌ 
புரிந்து கொண்டூ வாழ்ந்திட 
என்றும்‌ புதுப்பெலன்‌ ஈந்தவர்‌ 
பரிந்து வேண்டி நின்றவேளை 
பரிசுத்தம்‌ நித்தம்‌ தந்தவர்‌ 

அவர்‌ இயேசு! 


பார்வை வேண்டிய 
பற்தொலொமேயு 
பாசக்குரலைக்‌ கேட்டவர்‌ 
பாதை காட்டி பாரம்‌ நீக்கி 
பார்வை ஒளி கொடுத்தவர்‌ 
படகில்‌ சீ 2 


கதறும்‌ குரலைக்‌ கேட்டவர்‌ 


ர பயணவேளை 





பதட்டம்‌ நக்கி அதட்டிக்‌ காற்றை 
அடக்கி விட்டவர்‌ 
அவர்‌ இயேசு! 


சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 13 


௩ "Rh 





யு 


| ர | ந்‌ 


பிரேம்குமார்‌ 


இலங்கையில்‌ அத்களவான தேவைகள்‌ 
இருக்கும்போது வெளிநாட்டு ம்ஜஷன்‌ 
ஊற்ற சாவசிராற்தாளா? 


கடந்த இதழின்‌ தொடர்‌.... 


2. சகல இடங்களீலும்‌ 
வானொல்‌ தொலைக்காட்ச்‌ 
முலமாக சவீசேஷேம்‌ 
அநவக்கப்பட்ரநுன்னது. 


இன்றும்‌ உலகின்‌ பல பிரதான 
மொழிகளில்‌ ஊடகங்களுக்கூடாக 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்படுகிறது 
என்பது உணமை. ஆனால்‌, அந்த 
பிரதான மொழிகளை அறியாத 
எத்தனை ஜாதிகள்‌, மக்கள்‌ 
இனங்கள்‌ இருக்கிறார்கள்‌ 
தெரியுமா? 


இலங்கையில்‌ ஒருசில மொழிகளே 
இருப்பதால்‌, 
விளங்கிக்‌ கொள்ளக்‌ கடினமாக 


எம்மால்‌ இதனை 


இருக்கிறது. உதாரணமாக, 
ஆப்கானிஸ்தானில்‌ 50 மொழிகள்‌, 
பாகிஸ்தானில்‌ 67 மொழிகள்‌, 
நேபாளத்தில்‌ 124 மொழிகள்‌, 
இந்தியாவில்‌ 1652 மொழிகள்‌! 


14 சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 


இந்திய மொழிகளில்‌ 407 
மொழிகள்‌ பாவனையில்‌ உள்ளது. 
அவற்றில்‌ 18 உத்தியோகபூர்வ 
மொழிகள்‌. மேலும்‌ 24 
மொழிகள்‌, ஒரு மில்லியன்‌ 
அல்லது அதற்கும்‌ அதிகமான 
மக்களால்‌ பேசப்படுகிறது. 
தாய்மொழி தவிர ஏனைய 
மொழிகளை அறியாத மக்கள்‌ 
குழுக்கள்‌ எத்தனையோ 
இருக்கின்றன! 


அவர்களது மொழியில்‌ 
வேதாகமம்‌ இல்லாதபடியினால்‌, 
சுவிசேஷம்‌ அறிவிப்பதற்குக்‌ 
கஷ்டப்படுகிறார்கள்‌. மேலும்‌ 
ஊழியர்கள்‌ இல்லாதபடியினால்‌, 
அல்லது குறைவாயிருப்பதனால்‌ 
சந்திக்கப்படாத ஜாதிகள்‌ 
ஜனங்கள்‌ எத்தனை! எத்தனை! 
உதாரணமாக, இலங்கை 
முழுவதற்கும்‌ ஊடகத்தினூடாக 


(உ-ம்‌.வானொலி) ஆங்கிலத்தில்‌ 
சுவிசேஷத்தை அறிவித்து விட்டூ, 
அனைவரும்‌ கேட்டு விட்டார்கள்‌ 
என்ற முடிவுக்கு நாம்‌ வரலாமா? 
ஆங்கில மொழி தெரியாதவர்கள்‌ 
பெரும்பான்மையாக இருக்கிறார்‌ 
களே! அவ்விதமே தாய்மொழி 
மாத்திரமே அறிந்த பலருக்கு 
பிரதான மொழிகள்‌ இன்னமும்‌ 
புரியாத புதிராகவே உள்ளது. 


3. அந்தந்த நாட்டவர்கள்‌ 
தத்தமது ஜனங்களுக்கு 
கவீசேஷத்தை அற்வப்பார்கள்‌. 
அது இலகுவானது செலவும்‌ 
குறைவானது. ஆகவே, நாம்‌ 
ஏண்‌ போய்‌ அற்வக்கவேண்ரும்‌? 


அப்படியானால்‌, “ஆசையால்‌ நீங்கள்‌ 
ரறங்பட்டு்‌ போய்‌ சகல ஜாதிகளுக்கும்‌ 
சுவிசேஷம்‌ ௮றிவியுங்கள்‌” என்று 
நமது ஆண்டவராகிய இயேசு 
கிறிஸ்து கட்டளையிட்டிருக்க 
வேண்டிய அவசியம்‌ இல்லையே! 
மாறாக, அந்தந்த ஜாதி, அந்தந்த 
ஜாதிக்கு அறிவிக்கட்டும்‌ 
என்றல்லவா கூறியிருப்பார்‌! 
தமது சொந்த ஜாதிக்கு 
சுவிசேஷம்‌ அறிவிப்பதற்கு 

சிலர்‌ எழும்ப வேண்டுமானால்‌, 
முதலில்‌ அவர்களுக்கு யாராவது 
போய்‌ சுவிசேஷத்தை அறிவிக்க 
வேண்டும்‌ அல்லவா? 


ரோமர்‌ 10: 18-15ல்‌ “பிரசங்கிக்கிறவன்‌ 
இல்லாவிட்டால்‌ எர்படி கேள்விர்‌ 
படுவார்கள்‌? ௮லுங்பப்படாவிட்டால்‌ 
எர்படி பிரசங்கிற்பார்கள்‌?” என 
எழுதப்பட்டூுள்ளதே! 


ஒவ்வொரு மக்களினத்திற்கும்‌ 
(ஜாதிக்கும்‌) சுவிசேஷம்‌ 
பிரசங்கிக்கப்படாவிட்டால்‌ 
எப்படி முடிவு வரும்‌? முத்‌. 24:14). 
ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை 
அறிவித்து சீஷராக்குவோம்‌! 
அதன்‌ பின்னர்‌, அவர்கள்‌ தமது 
ஜாதிகளுக்கும்‌ மற்ற 


ஜாதிகளுக்கும்‌ சுவிசேஷம்‌ 
அறிவித்து அவர்களைச்‌ 
சீஷராக்குவார்கள்‌! 


4. நாம்‌ வாழ்வதே வற்ய 
நாட்டில்‌ வெளீந௱ட்ரு 
ஊழ்யங்களைச்‌ செய்வதற்குப்‌ 
போதய மூல வளங்கள்‌ 
எம்ம்டம்‌ இல்லை. ஆகவே, 
மேற்கத்தேய ந௱ட்ரு 
ம்ஷனார்களால்த௱ண்‌ அந்த 
ம்ஷனர்ப்‌ பணீயை 
முன்னெடுக்க முடியும்‌. 


நமது ஆண்டவர்‌ ஜசுவரிய 
சம்பன்னராயிருக்கிறார்‌. 
வெள்ளியும்‌ பொன்னும்‌ 
அவருடையது. அப்படிப்பட்ட 
தேவன்‌ கிதியோனிடம்‌, “உனக்கு 
இருக்கிற இந்தப்‌ பலத்தோடு ரோ. 

9 எனை அறுற்ரகிறவர்‌ நான்‌ அல்லவா” 
என்றாரே. ஆகவே, ஆண்டவர்‌ 
பணத்தையல்ல; கீழ்ப்படிதலையே 
எதிர்பார்க்கிறார்‌ என்பது 
தெளிவாக இருக்கிறது. 


மத்திய கிழக்கைச்‌ சேர்ந்த 
அப்போஸதலர்கள்‌ உலகத்தை 
அசைக்கவில்லையா? 
பிலிப்பைன்ஸ்‌, லத்தீன்‌ 
அமெரிக்கா, சீனா போன்ற 
நாடுகள்‌ வெளிநாடுகளுக்கு 
மிஷனரிகளை அனுப்பவில்லையா? 
அவர்கள்‌ என்ன, செல்வந்த 
நாடூகளா? 


அன்று வறுமையிலிருந்த 
கொரியா இன்று எத்தனையோ 
மிஷனரிகளை வெளிநாட்டுக்கு 
அனுப்பியுள்ளது. ஆண்டவர்‌ 
அத்தேசத்தை எலலா 
விதத்திலும்‌ ஆசீர்வதிக்கவில்‌ 
லையா? சிந்தித்துப்‌ பாருங்கள்‌! 
இலங்கையிலுள்ள சபையிடம்‌ 
பணம்‌ இல்லை என யார்‌ 
சொன்னார்‌? 

சரியாகச்‌ சொன்னால்‌, கொடுக்க 
மனமில்லை” என்பதே உண்மை! 


வறுமையில்‌ இருந்த பிலிப்பிய 
சபை, அந்நிய நாட்டு 
மிஷனரிகளைத்‌ தாங்க 
வில்லையா! ஆண்டவர்‌ புது 
வழிகளைத்‌ திறந்து 
கொடுக்கவில்லையா! 
இலங்கையிலுள்ள சபைகள்‌ 
தங்களைத்‌ தாங்களே 
விஸ்தரித்துக்‌ கொள்ளவும்‌, 
வசதிப்படுத்திக்‌ கொள்ளவும்‌ 
செலவழிக்கும்‌ பணத்தை, 
அந்நிய நாடூகளில்‌ மக்கள்‌ 
இரட்சிக்கப்‌ படும்படிக்குச்‌ செலவு 
செய்யலாமே! அப்படிக்‌ 
கொடுக்கையில்‌ நிச்சயம்‌ 
ஆண்டவர்‌ அவர்களை 
ஆசீர்வதிப்பார்‌ (பிலி. 4:18-19). 


5. என்னுடைய அழைப்பு 
வெவீநாட்று ம்ஷண்‌ பண்‌ 
அல்ல! 


ஆண்டவர்‌ மிஷனரியாக வேறு 
நாடுகளுக்குப்‌ போகவேண்டும்‌ 
என அனைவரையும்‌ அழைக்க 
வில்லை என்பது உண்மை. 
ஆனால்‌, உலகளாவிய மிஷன்‌ 
பணியில்‌ அனைவரும்‌ பங்கெடுக்க 
வேண்டும்‌ என தேவன்‌ 
எதிர்பார்க்கிறார்‌ என்பது 
உண்மையிலும்‌ உண்மை! 


எமது தேவன்‌ உலக தரிசனம்‌ 
உள்ளவரும்‌, முழு உலகத்திலும்‌ 
கரிசனையுள்ளவருமான தேவன்‌! 
தமது பிள்ளைகளும்‌ உலக 
தரிசனமுள்ளவர்களாக 
இருப்பதையே விரும்புகின்ற 
தேவன்‌ அவர்‌! உலக மிஷனரி 
ஊழியத்தில்‌ ஒவ்வொரு 
கிறிஸ்தவனுக்கும்‌ பங்குண்டு. 


அங்கு பார்வையாளர்களுக்கு 
இடம்‌ இல்லை. ஒன்றில்‌ “போக 
வேண்டும்‌,” அல்லது “அனுப்ப 
வேண்டும்‌,” அல்லது “அனுப்ப 
உதவ வேண்டும்‌.” 

ஜோன்‌ பைபா” கூறுகிறபடி, “போ, 
அனுப்பு, அல்லது கீழ்ப்படியாத 
ஒருவனாயிரு!” 


6. வெளீநஈட்ரு 
ம்ஷனர்ீகனாகப்‌ போவதற்கு 
இலங்கையராக்ய நமக்குத்‌ 


தகுதி இல்லை. 


தமக்குத்‌ தகுதியில்லை என்பதை 
ஒத்துக்கொள்வதே தேவன்‌ 
பயன்படுத்துவதற்கு, ஏற்ற சிறந்த 
தகுதியாகிறது. “ஆண்டவரே, 
எனக்கு இத்தனை பட்டங்கள்‌ 
உண்டு. இத்தனை வருட ஊழிய 
அனுபவம்‌ உண்டு. இத்தனை 
வரங்கள்‌ உண்டு. நீர்‌ பயன்படுத்த 
நான்‌ தகுதியானவன்‌” என 
ஒருவன்‌ கூறுவானால்‌, 

ஆண்டவர்‌, “நீ எனக்கு 
வேண்டாம்‌” என்றே கூறுவார்‌. 
வேதாகமத்தில்‌ தேவன்‌ மனிதரை 
அழைத்தபோது, தமது தகுதியற்ற 
நிலைமையை உணர்ந்தவர்க 
ளையே தெரிவு செய்தார்‌! 


ஆம்‌, அப்படித்தான்‌ மக்கள்‌ 
தேவனுடைய பணிக்குத்‌ 

தெரிவு செய்யப்பட்டனர்‌. 

“நான்‌ ஒரு சிறுபிள்ளை” என்று 
கூறிய எரேமியா, 

“நான்‌ போதிய பரிசுத்தவான்‌ 
அல்ல” என்று நினைத்த ஏசாயா. 
“எனக்குப்‌ பேச்சுத்‌ திறமை 
யில்லை” என்று நினைத்த 
மோசே, “இந்த நாட்டிலே 


அந்தயோகயா சபை தனது சீநந்த ஊழ்யர்களை 


மஷனர்கனாக அனுப்ப முன்வந்ததுயபோல, 


நாமும்‌ ச்றநநீதவர்களை அனுப்ப வேணீமும்‌! 





சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 15 


எனது கோத்திரமும்‌ குடூம்பமும்‌ 
முக்கியமானதல்ல, எனது 
குடும்பத்திலும்‌ நான்‌ 
முக்கியமானவனல்ல” என 
நினைத்த கிதியோன்‌. இப்படிப்‌ 
பட்ட பலரைத்தான்‌ தேவன்‌ 
எடுத்துப்‌ பயன்படுத்தினார்‌. 


“கிதியோொனைர்‌ பார்த்துக்‌ காத்தர்‌, 

9 னக்கு கருக்கிற இந்தப்‌ நபெலத்தோடே 
பரோ, 9 ன்னை அறுப்/லிறவர்‌ நாள்‌ 
௮ல்லவா” என்றார்‌! 

அழைக்கிறவர்‌ கர்த்தர்‌ என்றால்‌, 
அவர்‌ உங்களோடுகூட இருப்பார்‌ 
என்றால்‌, நமக்கு அதைவிடச்‌ 
சிறந்த தகுதி என்ன வேண்டும்‌! 


“குளோபல்‌ இம்பெகட்‌' 
ஊழியத்தின்‌ மூலமாக நாம்‌ 
ஒருவரை மிஷனரியாக அனுப்ப 
முற்பட்டபோது, அவரது சொந்த 
சபையைச்‌ சேர்ந்த சிலரே, “இவர்‌ 
இதற்குத்‌ தகுதியான வரல்ல; 
இவருக்குச்‌ சிங்களமே சிறப்பாகப்‌ 
பேசுவதற்கு முடியாது. எப்படி 
இன்னொரு மொழியைக்‌ கற்பார்‌? 
அவரால்‌ பிரசங்கம்‌ பண்ண 
முடியாது, அவராகவே முயற்சிகள்‌ 
எடூத்து காரியங்களைச்‌ 
செய்யவோ, ஏதேனும்‌ ஒன்றினைத்‌ 
தானாக ஆரம்பித்து, நடத்தவோ 
இவரிடம்‌ கெட்டித்தனம்‌ இல்லை” 
என பல குறைகளைக்‌ 
கூறினார்கள்‌. ஆனால்‌, இன்று 
அவரை ஆண்டவர்‌ அந்நிய 
நாடொன்றில்‌ அற்புதமாகப்‌ 





16 சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 


பயன்படுத்துகிறார்‌. அவர்‌ 
அந்நாட்டு மொழியை 
முடிந்தவரை சிறப்பாகப்‌ 
பேசுகிறார்‌. அந்த மொழியில்‌ 
பிரசங்கிக்கிறார்‌. இன்று, அங்கே 
அவருக்குப்‌ பொறுப்பாயிருப்பவர்‌, 
“இவர்‌ தனது சபைக்கும்‌, அந்த 
தேசத்திற்கும்‌ ஆசீர்வாதம்‌” 
என்று கூறுகிறார்‌. 


இலங்கை நாட்டவர்கள்‌, மத்திய 
கிழக்கு நாடுகளிலும்‌ ஐரோப்பிய 
நாடுகளிலும்‌ தொழில்‌ ரீதியாக 
சிறப்பாகச்‌ செயல்படவில்லையா? 
நம்மைப்போல அலலாது, மேற்கு 
உலக மக்கள்‌ பெரும்பாலும்‌ ஒரு 
கலாச்சாரத்திற்கும்‌ ஒரு 
மொழிக்கும்‌ பழகியவர்கள்‌. 
இப்படிப்பட்ட ஐரோப்பியரோடூ 
ஒப்பிடுகையில்‌, பல்கலாச்சார, 
மத, மொழி சூழ்நிலையில்‌ 
வாழும்‌ இலங்கையருக்கு மிஷன்‌ 
ஊழியம்‌ மிகவும்‌ இலகுவானது. 


ஏற்கனவே இலங்கை நாட்டவர்கள்‌ 
மற்ற கலாச்சாரங்களுக்கு 
இலகுவாகத்‌ தங்களைப்‌ பக்குவப்‌ 
படுத்திக்கொள்ளக்‌ கூடியவர்கள்‌. 
எனவே, மிஷனரி ஊழியத்திலும்‌ 
இலங்கையர்கள்‌ பெரும்‌ 

சாதனை படைக்கக்கூடியவர்களே! 


ஏனெனில்‌, அவர்களை 
அழைக்கிறவர்‌ ஆண்டவர்‌! 
ஏற்கனவே அவர்‌ அவர்களை 
அதற்குப்‌ பக்குவப்படுத்தியுள்ளார்‌. 
மிஷனரியாகப்‌ போவதற்கு 
முன்பாக சரியான பயிற்சி 
கொடுக்கப்படுமானால்‌ இன்னும்‌ 
சிறப்பாகச்‌ செயற்படலாம்‌. 


7. உண்நாட்ரு ஊழ்யாங்க 
ளுக்கே போதய ஊம்மர்கண்‌ 
இல்லை. முழுநேர ஊழ்யத்தந்கு 
மூண்வருபவர்கண்‌ குறைவு. 
எப்படி நாம்‌ வெளீந௱ட்ரு 
ஊழ்யங்களுக்கு இவர்களை 
அனுப்புவது? 


அதனால்‌ எமக்கு என்ன 
நன்மை? எமதூ சமைக்குக்‌ 
கடைக்கும்‌ நன்மை எண்ன? 


ஊழியத்‌ தேவை பெரிதாகவும்‌ 
ஊழியர்களின்‌ எண்ணிக்கையில்‌ 
பெரும்‌ பற்றாக்குறையாகவும்‌ 
இருப்பது ஒரு பெரும்‌ 
பிரச்சனையே! எனவேதான்‌, 
இயேசுவும்கூட “அறுவடையின்‌ 
எஜமான்‌ அறுவடைக்கு ஊழியக்காரரை 
௮லுங்ம்ரடி வேண்டிக்‌ கொள்ளுங்கள்‌” 
என்று கூறினார்‌. 


“இது யாருடைய ஊழியம்‌, 

இன்று எனது சபை அனுபவிக்கும்‌ 
நன்மை என்ன என்று இலாப 
நஷ்டம்‌ பார்த்துச்‌ செயற்‌ 
படுவதற்கு, இது வியாபாரமல்ல. 
தேவன்‌ உள்நாட்டில்‌ ஊழியம்‌ 
செய்யவும்‌ வெளிநாட்டில்‌ ஊழியம்‌ 
செய்யவும்‌ தமக்குச்‌ சித்தமான 
வர்களை அழைக்கிறார்‌. 


தேவன்‌ ஒருவனை அவனுடைய 
சொந்த இடத்தில்‌ ஊழியம்‌ 
செய்யும்படிக்கு அழைத்திருந்தால்‌ 
அவன்‌ வெளியே போக 
முயற்சிப்பது நல்லதல்ல. 
அதேசமயம்‌, தேவன்‌ ஒருவனை 
வெளிநாட்டூக்குப்போய்‌ ஊழியம்‌ 
செய்வதற்கு அழைத்தாரெனில்‌, 
அவன்‌ அதனை மறுப்பது எப்படி? 
பிறரும்‌ அவனைத்‌ தடை செய்வது 
எப்படி? ஒரு சபையானது அந்த 
சபைத்‌ தலைவர்களின்‌ சொந்த 
சொத்தலல! அவர்கள்‌ அதற்கு 
உக்கிராணக்காரர்‌ அல்லது 
முகாமையாளர்‌ மாத்திரமே! 


சபை மக்கள்‌ ஆண்டவருக்குச்‌ 
சொந்தமானவர்கள்‌. அவர்‌ 
தமக்குச்‌ சொந்தமானவர்களைத்‌ 
தமக்கு விருப்பமான இடங்களில்‌ 
ஊழியம்‌ செய்ய அழைக்கும்‌ 
போது நாம்‌ அதனைத்‌ தடுத்தால்‌, 
தேவ செயலைத்‌ தடுக்க 
முற்படுகிறவர்களாவோமே? 


வேதாகறத்தீலருந்து 
தேவல என்னோடு தி 
எவ்வாறு 
பயேகுக்நூார்‌? 


கலாநிதி. அஜித்‌ பெர்னாண்டோ 


கிறிஸ்தவ வாழ்வை 'தேவனுடன்‌ 
உள்ள உறவு என நாம்‌ 
கூறலாம்‌. எந்த ஒரு உறவிலும்‌ 
உரையாடல்கள்‌ 
இருப்பதுபோலவே, தேவன்‌ 
உறவைக்கொண்ட கிறிஸ்தவ 
வாழ்விலும்‌ உரையாடல்‌ 
இருக்கின்றது. அதுவே ஜெபத்தில்‌ 
நாம்‌ தேவனோடு பேசுகிறோம்‌, 
தேவனோ நம்மோடு பலதரப்பட்ட 
முறைகளில்‌ பேசுகிறார்‌. எனினும்‌ 
தேவன்‌ நம்மோடு பேசுவதற்காக 
உபயோகிக்கும்‌ முறைதான்‌ 
வேதவாக்கியங்களாகும்‌. 


வேதாகமத்தை அணுகும்போது 
சங்கீதக்காரனின்‌ ஜெபம்‌, நம்‌ 
மனதில்‌ இருக்க வேண்டும்‌ '௨ மது 
வேதத்திலுள்ள அதிசயங்களை நான்‌ 
பார்க்கும்படி என்‌ கண்களைத்‌ திறந்தருளும்‌' 
(119:18) என அவன்‌ ஜெபித்தான்‌. 
தேவன்‌ அதிசயமான 
காரியங்களைக்‌ காண்பிக்கினறார்‌ 
என இவ்வசனம்‌ கூறுகிறது. 
எனினும்‌, இதில்‌ நாம்‌ 
செயலற்றவர்களாக இருப்ப 
தில்லை, மாறாக தேவன்‌, 
தம்முடைய வார்த்தைகள்‌ 
மூலமாக வேதாகமத்தினூடாக 
நம்மோடு பேசியுள்ளார்‌. 


18 சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 


எனவே இவ்வார்த்தைகளின்‌ 
அர்த்தத்தை அறிந்து 
கொள்வதற்காக வேதாகமத்தை 
நாம்‌ கருத்துடன்‌ வாசிக்க 
வேண்டும்‌. இல்லையெனில்‌, 
தேவன்‌ எந்தக்‌ கருத்துடன்‌ 
வேதாகமத்தில்‌ பேசியிருக்கி 
றாரோ, அந்த அர்த்தத்துடன்‌ 
வேதாகம வார்த்தைகளை நாம்‌ 
விளங்கிக்கொள்ள மாட்டோம்‌. 


தேவன்‌ எவ்வாறு 6வேதாகமத்திலிருந்து 
எம்மோடு பேசுகிறார்‌? 


மூன்று முறைகளைப்‌ பற்றிப்‌ 
பார்ப்போம்‌! 


. நேர வழிகாட்டல்‌ முறை: 


நேரடி வழிகாட்டல்‌ முறை 
மூலமாக எம்மோடு பேசுகிறார்‌. 
அதாவது நாம்‌ முகங்கொடுக்கும்‌ 
சூழ்நிலையில்‌, என்ன செய்ய 
வேண்டும்‌! எவவாறு நடந்து 
கொள்ள வேண்டும்‌! என 
நேரடியாக அவர்‌ அறிவுறுத்தல்‌ 
களைக்‌ கொடுக்கிறார்‌. பின்வரும்‌ 
கேள்விகள்‌ ஒரு குறிப்பிட்ட 
வேதப்‌ பகுதியில்‌ இருந்து 
எவ்வாறு தேவன்‌ நேரடியாக 





எமக்கு வழி காட்டூகிறார்‌ 
என்பதை அறிந்து கொள்ள 
உதவுகிறது. எனவே ஒரு வேதப்‌ 
பகுதியை வாசித்து 
தியானிக்கும்போது அப்பகுதியைப்‌ 
பற்றி, பின்வரும்‌ கேள்விகளை 
கேளுங்கள்‌! 


இப்பகுதியில்‌ எனக்கென்று 
வாக்குத்தத்தம்‌ ஏதாவது உண்டா? 
நான்‌ கீழ்ப்படிய வேண்டிய 
கட்டளைகள்‌ ஏதாவது உண்டா? 
நான்‌ விட்டுவிட வேண்டிய 
ஏதாவது பாவத்தை இப்பகுதி 
எனக்குச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறதா? 
நான்‌ பின்பற்ற வேண்டிய 
உதாரணம்‌ அல்லது மாதிரி 
ஏதாவது இப்பகுதியில்‌ உள்ளதா? 
ஒவ்வொருவரும்‌ தாங்கள்‌ 
வாசிக்கும்‌ பகுதியில்‌, பொதுவான 
செய்தியைப்‌ பெற்றுக்கொள்வதில்‌ 
அநேகர்‌ திருப்தியடைந்து 
விடுவதனால்‌, தேவனிடமிருந்து 
தெளிவான வழிகாட்டூதல்களைப்‌ 
பெற்றுக்கொள்ள முடியாதவர்க 
ளாக இருக்கின்றனர்‌. 


வேதாகமச்‌ செய்தியினை நமது 
வாழ்வுக்குப்‌ பிரயோகிப்பதில்‌, 
நாம்‌ திட்டமாக இருக்கவேண்டும்‌. 


உதாரணமாக, கிறிஸ்தவர்கள்‌ 
தங்கள்‌ எதிரிகளை நேசிக்க 
வேண்டும்‌ எனும்‌ செய்தியை 
தங்களுடைய வாழ்வில்‌ பிரயோ 
கிக்க வேண்டுமென்றால்‌, 
தங்களுக்கு எதிராக செயற்படும்‌ 
நபர்கள்‌ யார்‌! என்பதை குறிப்‌ 
பிட்டு அவர்களுக்கு எவ்வாறு 
தங்களுடைய அன்பைக்‌ 
காட்டலாம்‌ என்பது பற்றி 
தீர்மானிக்க வேண்டும்‌. 


. வேதாகம நியதிகளைக்‌ 
கொடுத்தல்‌ முறை: 


வேதாகம நியதிகளைக்‌ 
கொடுப்பதன்‌ மூலமாக தேவன்‌ 
நம்மோடு பேசுகிறார்‌. இவை 
பலதரப்பட்ட விடங்களைப்‌ பற்றிய 
சாத்தியமாகும்‌. உதாரணமாக, 
வேதாகமம்‌, தேவன்‌ 
எப்படிப்பட்டவர்‌! அவர்‌ எவவாறு 
செயற்படுபவர்‌! மனிதன்‌ 
எத்தகையவன்‌! 


அதேபோல இந்த உலகம்‌, 
நரகம்‌, பரலோகம்‌, சாத்தான்‌ 
ஆகிய விடயங்களைப்‌ பற்றிக்‌ 
கற்பிக்கின்றது. இவைகளை 
நம்முடைய வாழ்வில்‌ உடனடியாக 
பிரயோகிக்க முடியாமலிருந்தாலும்‌ 
இந்த சத்தியங்களை நாம்‌ 
நம்முடைய இதயத்தின்‌ ஆழத்தில்‌ 
பதித்து வைக்க வேண்டும்‌ என்‌ 
சங்கீதம்‌ 119:11ல்‌, “நான்‌ உமக்கு 
விரோதமாய்ர்‌ பாவஞ்செய்யாதடிக்கு, 

2 மது வாக்கை என்னிருதயத்தில்‌ வைத்து 
வைத்தேன்‌” என கூறப்பட்டுள்ளது. 
இவ்விதமாகத்‌ தேவையேற்படும்‌ 
சமயத்தில்‌ பெற்றுக்கொள்வதற் 
காக, தேவனுடைய சத்தியங்களை 
நாம்‌ நமக்குள்‌ சேகரித்து 
வைத்துக்‌ கொள்கிறோம்‌. 


உதாரணமாக, எல்லாமே நலல 
விதமாக நடக்கும்‌ ஒரு நாளில்‌ 
எவ்விதமான பிரச்சனைகளும்‌ 
அற்ற சமயத்தில்‌, 


ஆதி. 50:20ல்‌ “நீங்கள்‌ எனக்குத்‌ 
தீமைசெய்ய நினைத்தீர்கள்‌; தேவனோ, 
இய்யாமுது நடற்துவருகிறடியே, வெகு 
ஜனங்களை 9 யிரோடே காக்கும்படிக்கு, 
௮தை நன்மையாக முடழியர்பண்னினார்‌. ” 
என வாசிக்கின்றோம்‌ என்று 
வைத்துக்கொள்வோம்‌. 
யோசேப்பினுடைய சகோதரர்கள்‌ 
எவனுக்குத்‌ தீங்குசெய்ய 
நினைத்தார்களோ, அதனை 
தேவன்நனமைக்கேதுவாக 
உபயோகித்தார்‌. இச்சத்தியத்தை 
உடனடியாக நம்முடைய 
வாழ்வில்‌ பிரயோகிக்க 
முடியாதவர்களாய்‌ இருக்கலாம்‌. 
ஆனால்‌ முக்கியமான ஒரு 
'வேதாகம நியதி' நம்முடைய 
இருதய சேமிப்புக்குள்‌ 
செல்கின்றது. 


தேவன்‌ சுயாதீனமுள்ளவர்‌! 
ஆகையால்‌,நாம்‌ அவருக்கு 
உணமையுள்ளவர்களாக 
இருக்கும்‌ பட்சத்தில்‌, மக்கள்‌ 
நமக்கெதிராக செய்யும்‌ 
தீமையான காரியங்களையும்‌ 
நன்மையாக மாற்றுவார்‌ எனும்‌ 
“நியதியை” நாம்‌ கற்றுக்‌ 
கொள்கின்றோம்‌. 


சில நாட்களுக்குப்‌ பின்பு, 
யாராவது நமக்கு தீங்கிழைக்கும்‌ 
போது, இல்லையெனில்‌ பேரிழப்பு 
ஒன்று ஏற்படும்போது எதிர்காலமே 
இருண்டதாக தோன்றும்‌. 


துயரமும்‌ விரக்தியும்‌ அடைவோம்‌. 


அப்போது நம்‌ இதய சேமிப்பில்‌ 
இருந்து, ஆதி. 50:20க்கான 
வார்த்தையை தேவன்‌ நமது 
இருதயத்திலிருந்து கொண்டு 
வருவார்‌. 








தேவன்‌ சுயாதீனமுள்ளவர்‌! 
தேவன்‌ இதை நன்மைக்‌ 
கேதுவாக அமைத்திடூவார்‌! 
ஆயினும்‌ நாம்‌ அவருக்கு 
கீழ்ப்படிவதைக்‌ குறித்தே, 
நமது அவதானத்தைச்‌ செலுத்த 
வேண்டும்‌. அப்போது, நமது 
சிந்தை அதற்கமைய 
மாற்றப்படுவதுடன்‌, வேதனை 
மத்தியிலும்‌ நமது மனதில்‌ 
சமாதானம்‌ காணப்படும்‌. 


வேதாகம சத்தியங்களை 
இருதயத்துக்குள்‌ சேகரித்து 
வைத்திருப்பது, மிகவும்‌ முக்கிய 
மானது. இதுவே ஒரு மனிதனை 
ஆவிக்குரிய பிரகாரமாக 
பெலப்படூத்துகிறது. அத்துடன்‌ 
நாம்‌ எதிர்‌ நோக்கும்‌ 
சவால்களுக்கு சரியான 
விதத்தில்‌ முகங்கொடுப்பதற்கு, 
எமக்குப்‌ போதுமான உள்ளான 
வல்லமையைக்‌ கொடுக்கிறது. 


எனவே நாம்‌ ஒவ்வொரு 
முறையும்‌ வேதாகமத்தை 
வாசிக்கும்போது, குறிப்பிட்ட 
வாழ்வின்‌ சூழ்நிலைகளுக்கு, 
ஏற்ற செய்தியை பிரயோகிக்க 
முடியவில்லையே என்று 
சோர்வடைந்து போகக்கூடாது. 
வேதாகமம்‌ தேவனுடைய 
வார்த்தை! 


எனவே ஓவ்வொரு முறையும்‌ 
அதை நாம்‌ வாசிக்கும்போது, 
உடனடியாகவோ அல்லது 

சில நாட்களுக்குப்‌ பின்னரோ 
பிரயோகிக்கக்கூடிய முக்கியமான 
காரியங்களை தேவன்‌ நமக்கு 


கற்பிக்கின்றார்‌! 


8. சிறர்பான செய்திகள முலம்‌ 





தேவன்‌ நம்மொடு பேசும்‌ முறை: 


தேவன்‌ எப்போதும்‌ நம்மோடு 
பேசுவதற்கு விருப்பமுடையவராக 
இருக்கிறார்‌. ஆனால்‌ அநேக 
வேளைகளில்‌, நாம்‌ அவரோடு 
சரியான உறவில்‌ இல்லாதமை 
யினால்‌ அவருடைய குரலைக்‌ 
கேட்க முடியாதவர்களாக 
இருக்கிறோம்‌. வேதாகமத்தை 
வாசிக்கும்போது எம்மை 
அறியாமலேயே, செய்தியை 
செவிமடுக்கும்‌ நிலையை நாம்‌ 
அடைகிறோம்‌. எனவே 
வேதாகமத்தின்‌ ஒருபகுதியை 
வாசிக்கும்போது, அப்பகுதியிலி 
ருந்து ஓர்‌ செய்தியை தேவனால்‌ 
நமக்கு கொடுக்கக்‌ கூடியதாக 
இருக்கின்றது. 


ஒரு கிறிஸ்தவ வியாபாரி பாரிய 
முதலீட்டைக்கொண்டூ, ஒரு 
புதிய வியாபாரத்தை ஆரம்பிக்க 
தீர்மானிக்கின்றார்‌. ஆனால்‌ 
அவருக்கு இச்சமயத்தில்‌ இதை 
ஆரம்பிப்பது தேவனுடைய 
சித்தமா! இல்லையா! என்பதைப்‌ 


பற்றி அறியாதவராக இருக்கிறார்‌. 


தன்னுடைய அனுதின வேத 
வாசிப்பு முறையின்படி, ஒரு 
குறிப்பிட்ட நாள்‌, அவர்‌ வாசிக்க 
வேண்டிய பகுதியாக, யோசு. 1:1-9 
வேத பகுதி அமைகிறது. 


இப்பகுதியில்‌ தேவன்‌ தன்னை 
விசுவாசித்து முன்னேறிச்‌ 
செலலும்படியாகவும்‌, ஆபத்துக்க 
ளைக்‌ கண்டு அஞ்ச வேண்டாம்‌ 
என்றும்‌, தான்‌ வெற்றியைக்‌ 
கொடுப்பதாகவும்‌ யோசுவாவுக்கு 
உறுதியளிக்கின்றார்‌. இப்பகுதி 
வியாபாரிக்கு மிகவும்‌ 
பொருத்தமாகத்‌ தென்பட்டது. 
அன்றைய தினம்‌ ““இக்குறிப்பிட்ட 
பகுதியை நான்‌ வாசிக்க 
வேண்டும்‌ என தேவனே 
ஏற்படுத்தியிருக்கிறார்‌”” என்பதை 


20 சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 


உணர்ந்துகொண்ட அந்த 
வியாபாரி, தேவனை விசுவாசித்து 
தன்‌ புதிய வியாபாரத்தை 
ஆரம்பித்தார்‌. அன்றைய தினம்‌ 
தேவன்‌ அந்த வியாபாரிக்கு 
சிறப்பான செய்தியொன்றை 
கொடுத்திருந்தார்‌. 


தேவன்‌ சுயாதீனமுள்ளவராக 
இருக்கின்றமையால்‌, ஒரு 
குறிப்பிட்ட நாளில்‌ குறிப்பிட்ட 
பிரச்சனைக்கு முகங்கொடுக்கும்‌ 
எமக்கு, அக்குறிப்பிட்ட 
பிரச்சனைக்கு பொருத்தமான 
பகுதியை அன்றைய தின 
வேதவாசிப்பு பகுதியாக தேவனே 
நமக்கென, ஆயத்தப்படுத்தி 
வைத்திருக்கிறார்‌. இது தற்‌ 
செயலாக ஏற்படுவதொன்றல்ல. 
நாம்‌ கிரமமான முறையில்‌ 
வேதத்தை வாசித்துக்கொண்டு 
வரும்போது, தேவன்‌ அந்தந்த 
நாளுக்குரிய செய்தியை, 
அந்தந்த பகுதிகளில்‌ இருந்து 
தேவன்‌ நமக்கான வழி 
நடத்துதலைத்‌ தருகிறார்‌. 


தேவனுடைய சிறப்பான 
செய்தியானது, எப்போதும்‌ நமக்கு 
வழிகாட்டும்‌ செய்தியாக மட்டும்‌ 
இருக்காது. சிலசமயம்‌ அது 
ஆறுதலளிக்கும்‌ செய்தியாகவும்‌, 
சில சமயங்களில்‌ தைரியமளிக்‌ 
கும்‌ செய்தியாகவும்‌ இன்னும்‌ சில 
சமயங்களில்‌ கடிந்துகொள்ளும்‌ 
செய்தியாகவும்‌ இருக்கும்‌. 
எனினும்‌ இத்தகைய சமயங்களில்‌ 
எலலாம்‌ நாம்‌ தேவனுடைய 
செய்தியைத்தான்‌ கேட்டோம்‌ 

என முழு நிச்சயமடையவும்‌ 
முடியாது. ஏனெனில்‌ சில 
சமயங்களில்‌ நாம்‌ நம்முடைய 
சூழ்நிலைக்கேற்றவாறு தேவ 
வார்த்தையை மாற்றிடவும்‌ கூடும்‌. 


எனவே முதலிரண்டு முறைகளி 
லும்‌ தேவன்‌ பேசுவதை சரியாக 
அறிந்துகொள்ளக்‌ கூடியதாக 


இருப்பதுபோல, மூன்றாவது முறை 
மூலம்‌ அறிந்துகொள்வது சற்றுச்‌ 
சிரமமானதாகவே காணப்‌ 
படுகின்றது. சில சமயங்களில்‌ 
நாம்‌ எதை எதிர்பார்க்கின்‌ 
றோமோ, அதை வேதாகமத்தில்‌ 
இருந்து பெறும்‌ வண்ணம்‌ வேத 
வசனங்களுக்கு அர்த்தம்‌ கற்பித்து 
விடலாம்‌. இதனால்‌ சிறப்பான 
செய்திகளைப்பற்றி, நாம்‌ சற்று 
கவனமாகவே இருக்க வேணடும்‌. 
வேதாகமத்தில்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ள நேரடியான வழி 
காட்டுதல்கள்‌, நியதிகள்‌, 
அறிவுறுத்தல்கள்‌ என்பவற்றை 
முரண்படூத்துவதாக சிறப்பான 
செய்தி இருக்கமாட்டாது. நமக்கு 
கிடைக்கும்‌ சிறப்பான செய்தி, 
வேதாகம சத்தியங்களை 
முரண்படூத்துவதாக இருந்தால, 
அது தேவனுடைய செய்தி அலல 
என்பது உறுதி! 


வேதாகமத்தை வாசிக்கும்போது 
சிறப்பான செய்திகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளும்‌ நோக்கத்தோடு மட்டும்‌ 
வாசிக்கக்கூடாது. வேதாகமத்தை 


நாம்‌ ஓர்‌ ஓழுங்கு முறையின்படி 
அனுதினமும்‌ வாசிக்க வேண்டும்‌. 


நமக்குத்‌ தேவையான அறிவுறுத்‌ 
தல்களையும்‌ செய்திகளையும்‌ 
தேவன்‌ அவ்வப்போது நிச்சயம்‌ 
தருவார்‌! 


நாண்‌ வெட்கப்பட்டுப்‌ 
போகாதபடிககு, 
எண்‌ இருதயம்‌ 
உமது 
பரமாணங்களீல்‌ 


உ .த்தமமாக 
இருக்கக்கடவதூ. 








அல்லேலூயா, தேவனை வருடை 
ர்ரிசுத்த்‌ ஸ்தலத்தில்‌ துதியுங்கள்‌; 
வருடையப வல்லமை விளங்கும்‌ 
ஆகாய விரிவைர்‌ பார்த்து அவரைத்‌ 
துதியுங்கள்‌. அவருடைய 
வல்லமைய/ள்ள கிரியைகளுக்காக்‌ 
௮ வரைத்‌ துதியுங்கள்‌; மாட்சிமை 
ரொருந்திய ௮வருடைய 
மகுத்துவத்திற்காக அவரைத்‌ 
துதியுங்கள்‌. எக்காள 
தொலியோட வரைத்‌ 
துதியுங்கள்‌; வீனையோடும்‌ 
சரம்டலத்தோடும்‌ ௮வரைத்‌ 
துதியுங்கள்‌. தம்6ரோடும்‌ 
நடனத்தோடும்‌ அவரைத்‌ 
துதியுங்கள்‌, யாழோடும்‌ 
ற்ந்குழலோடும்‌ அவரைத்‌ 
துதியுங்கள்‌. ஓசையுள்ள 
கைத்தாளங்களோடும்‌ ௮வரைத்‌ 
துதியுங்கள்‌; பேரோசையுள்ள 
கைத்தாளங்களோடும்‌ அவரைத்‌ 
துதியுந்கள்‌. சுவாசமுள்ள யாவும்‌ 
கர்த்தரைத்‌ துதிர்ரதாக. 
அல்லேலூயா (சங்கீதம்‌ 150:1-6) 





ஷீராதகுனை! 


“துதி” என்னும்‌ சொல்லின்‌ 
எபிரெய பதம்‌, ' எக்சிகிட்டா”்‌ 
(1௦1172) எனப்படும்‌. இதன்‌ 
பொருள்‌ “அக உணர்வுகளின்‌ 
வெளிப்பாடு” என்பதாகும்‌. 
அதாவது, ஆண்டவரைக்‌ 
குறித்து நம்‌ உள்ளத்தில்‌ 
ஏற்படும்‌ இன்ப உணர்வுகளை 
வாயின்‌ வார்த்தையினால்‌ 
வெளிப்படுத்துவதே துதியாகும்‌! 


சகல சபை மக்களும்‌ 
ஆராதனைகளில்‌ ஜெபக்‌ 
கூட்டங்களில்‌ கரங்களைத்‌ தட்டி, 
“அல்லேலுயா” என்று பாடி 
தேவனை மகிமைப்படுத்துகின்‌ 
றனர்‌. இவ்வாறான துதிபலிகள்‌ 
எங்கும்‌ தொனிக்கின்றன. அது 
நல்லது! தேவனை கருத்துடன்‌ 
பாடிப்‌ போற்ற வேணடியது 
அவசியம்‌! கர்த்தருக்குப்‌ 
பிரியமானதும்‌ அதுவே! 


நாம்‌ வாழுகின்ற சமுதாயத்தில்‌ 
மக்கள்‌, அரசியல்வாதிகள்‌ 
மற்றும்‌ பிரபலமானவர்களை, 


“வாழ்க! வாழ்க!” என்று கோஷம்‌ 


போட்டு உயர்த்துவதைக்‌ 
கண்டிருப்பீர்கள்‌. அப்படியானால்‌ 
சரவ உலகத்தையும்‌ தமது 
வார்த்தையினால்‌ படைத்தவரும்‌, 


ஒருவரும்‌ சேராத ஒளியில்‌ வாசம்‌ 
பண்ணுகிறவரும்‌, சர்வ அதிகாரங 
களையும்‌ வல்லமைகளையும்‌ 


உடையவரும்‌, நம்மை நியாயந்‌ 
தீர்க்க வருகிறவரும்‌, நித்திய 
ஜீவனை நமக்கு அளிப்பவருமா 
கிய நம்‌ ஆண்டவரை நாம்‌ 
எவ்வளவாய்‌ துதி பாடி, அவர்‌ 
நாமத்தை உயர்த்த வேண்டும்‌! 
மாசற்றவராக, சகல துதிக்கும்‌, 
வல்லமைக்கும்‌, மாட்சிமைக்கும்‌ 





பாத்திரரான நமது தேவனுடைய 
கிரியைகளை எண்ணி, அவரை 
உயர்த்துவது எத்தனை 
அவசியமானது! 


ஏன்‌ கர்த்தரைத்‌ துதக்க 
வேண்டும்‌? 


கர்த்தர்‌ ஒரு நோக்கத்தோடு 
நம்மை உருவாக்கியுள்ளார்‌. 
“இந்த ஜனத்தை எனக்கென்று 
ஏற்படுத்தினேன்‌, இவர்கள்‌ என்‌ துதியைச்‌ 
சொல்லி வருவார்கள்‌" (ஏசா. 48:21). 
எனவே, கர்த்தருக்கு துதி 
செலுத்துவதைக்‌ குறித்த 
நோக்கத்தை வேதாகமத்தி 
லிருந்து நாம்‌ அறிந்திருக்க 
வேண்டியது அவசியம்‌. 


அவரைத்‌ துதிப்பதினால்‌ அவரது 
மகிமை அதிகரிப்பதுமில்லை! 
துதிக்காமலிருப்பதினால்‌ குறை 
படுவதுமில்லை! ஏனெனில்‌, 
“அவர்‌ துதிகளின்‌ மத்தியில்‌ வாசம்‌ 
செய்பவர்‌!” ஆகையால்‌, நாம்‌ 
அவரைத்‌ துதிக்கும்போது, 
அவரது பிரசன்னம்‌ எங்களுடனே 
கூடவே இருக்கிறது. எந்தப்‌ 
பொல்லாங்கும்‌ சாத்தானின்‌ 
சூழ்ச்சிகளும்‌ எம்மை அணுக 
முடியாது. அது மட்டுமலல, 
கர்த்தர்‌ மீது நாம்‌ கொண்டி 
ருக்கும்‌ எமது விசுவாசமும்‌ 
பெருகுகிறது! ஆரோக்கியமான 
ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு 

அது பெலனையும்‌, ஜீவனையும்‌ 
தருகிறது! 


ஆகவே, ஆராதனையில்‌ துதி 
வேளை மிக முக்கியம்‌. ஆனால்‌, 
தேவனை ஆராதித்தால்‌, சுய 

விருப்பங்கள்‌ நிறைவேற்றப்படும்‌ 


சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ -மே 21 


என்னும்‌ சுய நலத்துடன்‌ 
செயற்படுகிறவர்களாக நாம்‌ 
இருக்கக்கூடாது! சிந்தியுங்கள்‌! 


ஆராஈதனையண்‌ நோக்கம்‌ 


தேவன்‌ நமது விருப்பத்தை 
நிறைவேற்ற வேண்டும்‌ என்ற 
வாஞ்சை நமது ஜெபங்களின்‌ 
உள்நோக்காக இருக்கலாம்‌. 
ஆனால்‌, நமது ஆராதனையின்‌ 
உள்நோக்கம்‌ என்ன? 


நமது நோக்கமெல்லாம்‌ தேவனை 
யும்‌, அவருடைய நாமத்தையும்‌ 
மாத்திரம்‌ உயர்த்தும்‌ துதி பலி 
ஏறெடுக்கப்பட வேண்டும்‌ 
என்பதாகவே இருத்தல்‌ வேணடும்‌. 
நன்மைகளைத்‌ தரும்‌ நமது 
அப்பாவிடமிருந்து நமக்குத்‌ 
தேவையானதை, ஜெபத்தினால்‌ 
தெரியப்படுத்திப்‌ பெற்றுக்கொள்ள 
நினைப்பது தவறில்லை. 
ஆனால்‌, துதிபலிகள்‌ என்பது 
வேறுபட்டது. அது தேவனை 
மாத்திரமே உயர்த்துவது ஆகும்‌. 


துதி ஆராதனைகள்‌ இப்படித்தான்‌ 
செய்யவேண்டூம்‌ எனறு, 
விதிமுறைகள்‌ கூறி அதற்கு நாம்‌ 
வரையறை கணிக்க முடியாது. 
வேதத்தில்‌ உள்ள பாத்திரங்கள்‌, 
கர்த்தர்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
செய்த அற்புதங்களையும்‌, 
அதிசயங்ளையும்‌, எதிரிகளை 
வெலலச்‌ செய்ததையும்‌ 
நினைத்து, நன்றியால்‌ உள்ளம்‌ 
நிறைந்து பூரிப்படைந்து 
துதித்தார்கள்‌! அவைகளின்‌ 


நிமித்தமாய்‌ வந்த வார்த்தைகளே 


ளி 


துதிபலிகள்‌! 





22 சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 


இவ்வணணமாகத்‌ துதித்து, 
தேவனை மகிமைப்படுத்தி, 
தேவனோடூள்ள ஐக்கியத்தை 
அவர்கள்‌ மேலும்‌ வலுப்படுத்தினர்‌. 
இவ்வாறாக அவர்கள்‌ தேவன்பால்‌ 
கொண்டிருந்த அன்பு பெருகியது. 
அருமையானவர்களே, சுயநல 
மான எண்ணங்களுக்கும்‌, 
நோக்கங்களுக்கும்‌ துதி ஆராத 
னையில்‌ இடமில்லை என்பதை 
நாம்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌! 
நாம்‌ ஆணடவருடன்‌ கொண்டிருக்‌ 
கும்‌ உறவின்‌ வெளிப்பாடு 
ஜெபம்‌! அந்த உறவினிமித்தம்‌ 
நாம்‌ அவருக்கு உள்ளார்ந்த 
மனதுடன்‌ ஏறெடுப்பது ஆராதனை! 


இன்றைய கீற்ஸ்தவர்களிீண்‌ 
தூத்கள்‌ ... 


துதி, ஸ்தோத்திர பலிகள்‌ 
செலுத்துவது குறித்து புத்தகங்‌ 
களாக வெவ்வேறு வகையில்‌ 
இன்று வெளிவந்து கொண்டிருக்கி 
றது. அது நல்லதுதான்‌! அதனை 
வாங்கி வாசிப்பதில்‌ தவறில்லை. 
இதன்‌ மூலம்‌ தேவனைத்‌ 
துதிக்கும்‌ விதங்களை அறிந்து 
கொள்ளலாமே தவிர, அதுவே 
துதியாக மாறி விடாது. ஆனால்‌, 
நம்மில்‌ அநேகர்‌, ' வேதாகமம்‌ 
தேவையில்லை! ஸ்தோத்திரபலி 
புத்தகம்‌ மாத்திரம்‌ போதும்‌!” 
என்ற அபிப்பிராயத்தில்‌, 
ஸ்தோத்திர பலிகளை 
மடமடவென்று வாசித்துவிட்டு, 
கர்த்தரைத்‌ துதித்து விட்டதாக 
எண்ணுகின்றோம்‌. 


பிரியமானவர்களே! அவர்‌ நமது 
உள்ளத்தைக்‌ காண்கின்ற 


தேவன்‌, “இந்த ஜனங்கள்‌ வாயினால்‌ 
என்னிடத்தில்‌ செர்ந்து, தங்கள்‌ 

உ தடுகளினால்‌ என்னைக்‌ கனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌. ௮வர்கள்‌ 8ருதயமோ 
எனக்குத்‌ தூரமாய்‌ விலசியிருக்கிறது”” 
என்கிறார்‌ கர்த்தர்‌ (ஏசா. 29:13). 


தூத்‌ நாம்‌ நனைத்த 
கார்யத்தை நடயப்பக்குமா...... 


சிலர்‌ ஏழு நாட்கள்‌ தொடர்ந்து 
ஆண்டவரைத்‌ துதித்தால்‌, 

“நாம்‌ நினைத்த காரியம்‌ 
நடக்கும்‌ என்று வேதாகமத்தின்‌ 
அர்த்தத்தைத்‌ தவறாகப்‌ புரிந்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. நம்‌ 
இருதயத்தின்‌ கிரியைகளினால்‌ 
தேவனைப்‌ பிரியப்படுத்தாதபடி, 
புத்தக வழிபாடுபோல வாயினாலே 
மாத்திரம்‌ செய்யப்படுகின்ற 
சுயநலமுள்ள துதியினால்‌ எழு 
நாட்கள்‌ அல்ல, எழுபது நாட்கள்‌ 
துதித்தாலும்‌ நமது பிரச்சனைகள்‌ 
மாறப்‌ போவதில்லை. 


எந்தவொரு பிரச்சனையும்‌ 
தேவனுடைய பிள்ளைகளுக்கு 
வீணுக்கு வருவதில்லை. 
வெவொன்றுக்குள்ளும்‌ ஒரு 
நோக்கம்‌ இருக்கும்‌. அவற்றை 
நமக்கு ஆசீர்வாதமாக மாற்ற 

நமது தேவனால்‌ முடியும்‌. 
சந்தோஷங்களைப்‌ பார்க்கிலும்‌, 
கஷ்ட துன்பங்கள்தான நமக்கும்‌, 
தேவனுக்கும்‌ இடையேயுள்ள 
உறவை மேலும்‌ உறுதிப்படுத்த 
ஏதுவாகிறது. அப்போது, எவ்வித 
எதிர்பார்ப்புமின்றி முழு 4 
இருதயத்தோடு தேவனை 

துதிக்கும்‌ துதி நமக்குள்ளிருந்து. 
தானாகவே எழும்‌ என்பதில்‌ 








சந்தேகமில்லை! 


அப்படியானால்‌, எரிகோ மதிற்சுவர்‌ 
துதி சத்தத்தினால்‌ இடிந்து 
விழுந்தது எப்படி? பவுலும்‌, 
சீலாவும்‌ பாடித்‌ துதித்துக்‌ 
கொண்டிருந்த போது, அவர்களது 
சிறையிருப்பு தகர்க்கப்பட்டது 
எப்படி? இந்த இரண்டு சம்பவங்க 
ளையும்‌ சற்று ஆழமாக 
சிந்திப்போமானால்‌, நம்முடைய 
துதிக்கும்‌, அவர்களுடைய 
துதிக்கும்‌ உள்ள வித்தியாசத்தை 
நம்மால்‌ அறிந்து கொள்ளமுடியும்‌. 


உ மதற்வரைத்‌ தகர்ந்த தூத்‌: 


யோசுவா 6-ம்‌ அதி. இஸ்ரவேல்‌ 
ஜனங்கள்‌ யோசுவா பணித்த 

. . சற்ர்ய்பரித்தார்கள்‌. எக்காள 
சீற்தீத்தைக்‌ கேட்டு, மகா ஆரவாத்து 
தோடே முழங்குகையில்‌, அலங்கம்‌ இழந்து 
விழுந்தது” (யோசு. 6:20). யோசுவா 
இஸ்ரவேல்‌ ஜனங்களை கானான்‌ 
நாட்டிற்கு வழி நடத்திச்‌ செல்லுவ 
தற்கு தேவனால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்ட ஒரு தலைவன்‌. 


6 


படியே, 


கானான தேசத்தை அடைவதற்கு 
முன்னர்‌ யோர்தானையும்‌, அநேக 
நாடுகளையும்‌ கடக்க வேண்டியி 
ருந்தது. ஒவ்வொரு காரியங்களை 
யும்‌ தேவ சமுகத்தில்‌ நின்று, 
தேவ சத்தத்திற்கும்‌, தேவ 
ஆலோசனைக்கும்‌ செவிகொடுத்து 
ஓவ்வொரு தடைகளையும்‌ தாண்டி 
யோசுவா ஜனங்களை வழி 
நடத்திச்‌ சென்றார்‌. 


இப்படியாகவே தேவ திட்டப்படி 
இஸரவேல்‌ கானான்‌ தேசத்தைச்‌ 
சுதந்தரித்தனர்‌.யோசுவா சுய 
பலத்தையோ, மக்கள்‌ 
பலத்தையோ நம்பாது, 





தேவனுடைய சத்தத்திற்கு 
மாத்திரம்‌ செவி கொடுத்த சிறந்த 
தலைவனாகவும்‌, தேவ 
பலத்தையே சார்ந்திருந்து 
தேவனோடூ சஞ்சரித்த தேவனு 
டைய ஊழியக்காரனாகவும்‌ 
இருந்தான. இப்படிப்பட்ட 
யோசுவா, எரிகோ அலங்கம்‌ 
இடிந்து விழுவதற்கு, ஆண்டவர்‌ 
கூறிய ஆலோசனையின்படி, 
எக்காளம்‌ ஊதி ஆர்ப்பரித்தபோது 
அலங்கம்‌ இடிந்து விழுந்தது. 
இங்கு தேவனைத்‌ துதித்து 
ஆர்ப்பரித்த காரியத்தை மாத்திரம்‌ 
பார்க்கின்றோம்‌. ஆனால்‌ 
வெற்றிக்குள்‌ மறைக்கப்பட்டூள்ள 
மிக முக்கியமான காரணம்‌ 

்‌ விசுவாசத்துடன்‌ கூடிய கீழ்ரழித்லே' 
ஆகும்‌. 


இதே இஸரவேல்‌, யோர்தானைக்‌ 
கடப்பதற்கும்‌, ஆயி 
பட்டணத்தைப்‌ பிடிப்பதற்கும்‌, 
தேவனால்‌ யோசுவாவுக்கு 
கொடுக்கப்பட்ட ஆலோசனை 
வேறு. இங்கு அவர்கள்‌ 
எக்காளத்தை ஊதி 
ஆர்ப்பரிக்கவில்லை. எனவே, 
ஒவ்வொரு பிரச்சனைகளையும்‌ 
மேற்கொள்வதற்கு தேவனைத்‌ 
துதிப்பது மாத்திரம்‌ வழியல்ல. 
தேவபிள்ளைகளாக அவருடைய 
வார்த்தைகளையும்‌, ஆலோசனை 
களையும்‌ கேட்டூ விசுவாசித்து, 
கீழ்படிவதே முக்கியம்‌ ஆகும்‌. 


இன்று கர்த்தர்‌ நம்மோடு கூடவே 
இருப்பதை நம்மால்‌ உணர 
முடிகிறதா? தேவ 
ஆலோசனையை நாம்‌ 
நாடுகிறோமா? தேவ சத்தத்திற்கு 
கீழ்ப்படிகிறோமா? நமது 
எண்ணங்களும்‌, செயல்களும்‌ 


எப்போதும்‌ தேவனோடு இசைந்து, 
தேவனுக்காக செயல்‌ 
படுகின்றதா? அப்போதுதான்‌ 
ஒவ்வொரு பிரச்சனைகளையும்‌ 
கடப்பதற்கு சரியானபடி 
தேவனிடமிருந்து ஆலோசனையை 
நாம்‌ பெறமுடியும்‌. 


உசீறைச்சாலையைத்‌ தகற்ந்த 
தூத்‌: 


அப்‌. 16:20ல்‌ பவுலும்‌, சீலாவும்‌ 
கால்கள்‌ தொழுமரத்தில்‌ மாட்டப்‌ 
பட்டவர்களாக சிறை வைக்கப்‌ 
பட்டிருப்பதை வாசிக்கின்றோம்‌. 
அந்த நிலையிலும்‌, நடூராத்திரி 
யிலே ஜெபம்‌ பண்ணி தேவனை 
துதித்துப்‌ பாடினார்கள்‌. 


என்ன நடந்தது? பூமி அதிர்ந்தது! 
எல்லாருடைய கட்டுகளும்‌ கழன்று 
போயிற்று! நன்றாகக்‌ கவனியுங்‌ 
கள்‌. இங்கு அவர்களுடைய 
நோக்கம்‌ சிறையிருப்பை துதி 
பலிகளினால்‌ தகர்க்க வேண்டும்‌ 
என்பதல்ல. மாறாக, கால்கள்‌ 
தொழுமரத்தில்‌ மாட்டி வைக்கப்‌ 
பட்ட நிலையிலும்‌, வலி வேதனை 
யிலும்‌ கர்த்தரை உயர்த்தும்‌ 

துதி பலிகளால்‌ நிரம்பியவர்க 
ளாக, அவர்களின்‌ எண்ணங்கள்‌ 
ஏக்கங்கள்‌ யாவும்‌ தேவனோடு 
உறவாட வேண்டும்‌ என்பதாகவே 
இருந்தது. 


ஒருவேளை கட்டுகள்‌ அவிழ்க்கப்‌ 
பட்டு, விடுதலை பெற வேண்டும்‌ 
என்னும்‌ எண்ணத்துடன்‌ துதித்‌ 
திருப்பார்களானால்‌, கட்டுகள்‌ 
கழன்றதும்‌ தப்பி ஓடியிருந்திருப்‌ 
பார்கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ 
அப்படிச்‌ செய்யவில்லை. 
மாறாக, சுவிஷேச பாரத்தோடூ 


சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 23 


அவர்கள்‌ இருந்தபடியினால்‌, 
சிறைச்சாலைக்காரனும்‌ அவன்‌ 
வீட்டாரும்‌ இரட்சிக்கப்பட்டனர்‌! 


ஒருவேளை அந்த இடத்தில்‌ 

நாம்‌ இருந்திருந்தால்‌, “நான்‌ 
துதித்தேன்‌. தேவன்‌ என்னை 
விடூதலையாக்கினார்‌.,' என்று 
கூறி, தப்பித்து ஓடியிருப்போம்‌. 
ஆனால்‌, அந்த இடத்தில்‌ தேவன்‌ 
கட்டுகளை உடைத்ததின்‌ 
நோக்கம்‌ ஒரு வீட்டாரின்‌ 
இரட்சிப்புக்காகவே! எவ்வித 
எதிர்பார்ப்புமின்றி முழு இருதயத்‌ 
தோடூ பவுலும்‌ சீலாவும்‌ 
தேவனைத்‌ துதித்தார்கள்‌. இதுவே 
உணமையான துதி. 


பிரியமானவர்களே! வேதாகமத்தில்‌ 
மோசே, மிரியாம்‌, தெபோராள்‌, 


அன்னாள்‌ போன்ற இவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ கர்த்தரிடத்தி 





லிருந்து வெற்றியைப்‌ பெற்றவுடன்‌ 
கர்த்தரைப்‌ புகழ்ந்து பாடினார்கள்‌. 
சங்கீதக்காரனைப்போல, 
கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ துதி நம்‌ 
வாயிலிருக்குமானால்‌, கர்த்தருக்‌ 
குள்‌ நம்மைத்‌ திடப்படுத்தி, 
தோல்வியிலும்கூட கிறிஸ்துவுக்‌ 
குள்‌ ஒரு நம்பிக்கையை நாம்‌ 
பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 
தோல்வியிலும்‌ விசுவாசம்‌ 
வளரும்‌! தோல்விகள்‌ வெற்றியின்‌ 
படிக்கட்டுகளாக மாறிவிடும்‌! 


ஆகவே, கர்த்தரைத்‌ துதிக்கும்‌ 
துதி அவசியம்‌. ஏனெனில்‌, 
துதிகளின்‌ மத்தியில்‌ அவர்‌ 
வாசம்‌ பண்ணுகிறார்‌! துதிகளில்‌ 
பிரியப்படுகிறார்‌! கர்த்தரைத்‌ 
துதிக்கும்போது எந்த ஒரு 
எதிர்பார்ப்பும்‌ இன்றி, சுய 
நலமின்றி, வெறும்‌ உதடூகளிலி 
ருந்து துதி வராதபடி, நம்‌ 


உள்ளத்திலிருந்து, நன்றி 
உணர்வோடு, தேவன்‌ நமக்கு 
பாராட்டிய அவருடைய பெரிதான 
கிருபைகளையும்‌, கிரியைகளை 
யும்‌ நினைவு கூர்ந்து தேவனை 
மனதார துதிப்போமாக! 


பிரியமானவர்களே! தேவன்‌ 
நம்மை ஏற்படுத்தின நோக்கத்தை 
நிறைவேற்றுவோம்‌. அவருடைய 
படைப்புகளை எண்ணித்‌ துதிப்‌ 
போம்‌. மகத்துவம்‌, மாட்சிமை, 
மகிமை அவருக்கே உரியது. 
தேவ ஆலோசனையைப்‌ பெற்ற 
வர்களாக, தேவ சத்தத்திற்குக்‌ 
கீழ்படிந்தவர்களாக, பிரச்சனைக 


ளைக்‌ கடந்துசென்று, தேவ 
சித்தத்தை நிறைவேற்றுவோமாக. 
ஆமென்‌! 





துதிக்கான ௮ழைய்‌(! 


1. ஏல்லேலூயா, கர்த்தருடைய ஊெழியக்காரர, துதியுங்கள்‌ ; கர்த்தருடைய நாமத்தைத்‌ துதியுங்கள்‌. 


2. இதுமுதல்‌ என்றென்றைக்கும்‌ கர்த்ததுடையநாமம்‌ ஸ்தோத்திரிக்கங்படக்கடவத்‌. 


3. சூரிய 5_ திக்கும்‌ திசைதொடங்கி! ௮து அஸ்தமிக்கும்‌ திசைமட்டும்‌ கர்த்தருடைய நாமம்‌ துதிக்கர்படுவதாக்‌. 


4. கர்த்தர்‌ எல்லா ஜாதிகள்மேலும்‌ 2 யர்ந்தவர்‌; அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. 


5. உள்ளதங்களில்‌ வாசம்பண்றுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குச்‌ சமானமானவர்‌ யார்‌? 


6. ௮வர்‌ வானத்திலும்‌ பூமியிலுமுச்ளவைகளைர்‌ பார்க்கும்படி தம்மைத்‌ தாழ்த்துகிறார்‌. 


7. ௮வர்‌ சிறியவனைய்‌ புழுதியிலிரந்து தாக்கி விடுகிறார்‌; எஸியவனைக்‌ குர்பையிலிருந்து உயர்த்துகிறார்‌. 


8. ஏவனைர்‌ பிரரக்களோடும்‌, தமது ஜனத்தின்‌ ௮திரதிகளோடும்‌ உட்காரர்பனனுகிறார்‌. 


9. மலழயைச்‌ சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சியாக்கி, வீட்டிலே குடியிரக்கய்பண்றுகிறார்‌. அல்லேலூயா. (சங்‌. 113 அதி. ) 


66 


துதிக்கான சிறப்புக்‌ காரணங்களாகும்‌. ' 


24 சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 


ச 


யாவேயின்‌ (தேவன்‌) உயர்வான பெருமையும்‌, அவர்‌ கிருபைக்காகக்‌ கீழிறங்கி வந்த சிறப்புமே 
- 0. . ஆண்டசன்‌ 





ஏ து] 

சத்தியவசன வெளியீடுகளைப்‌ பெற்றுவரும்‌ சந்தாதாரர்கள்‌, 
+ ஸஹ 

செலுகத்‌ சந்தாவை அனுப்பி புதுப்பித்துக்கொள்ள வேண்டும்‌ 

என்பதை அன்போடு நினைவுபடுத்துகிறோம்‌. 


வீ்டாளகளா! 


சத்தியவசனம்‌ சஞ்சிகை மற்றும்‌ 'அறுதினமும்‌ தேவறுடஸ்‌' தியான 
நூலுக்கான ஒரு வடுடத்திற்கான சந்தா விபரம்‌: 


இலங்கையில்‌ உள்ளவர்களுக்கு - ரூ. 800.00 
இந்தியாவில்‌ உள்ளவர்களுக்கு - ரூ. 2,000.00 
தென்னாசிய நாடுகளில்‌ உள்ளவர்களுக்கு - ரூ. 2,500.00 
மத்திய கிழக்கு நாடுகளில்‌ உள்ளவர்களுக்கு - ரூ. 2,500.00 
ஜரோப்பிய நாடுகளில்‌ உள்ளவர்களுக்கு - ரூ. 3,500.00 
அமெரிக்க நாடுகளில்‌ உள்ளவர்களுக்கு - ரூ. 3,500.00 


மணியோ டர்‌ முலம்‌ சந்தா பணம்‌ ௮லுர்பவதாயின்‌ 


“கொடுபட வேண்டிய இடம்‌” என்ற இடத்தில்‌ சினமன்‌ கார்டின்ஸ்‌ (CINNAMON GARDENS POST OFFICE) என்றும்‌, 
பணம்‌ பெறுபவரின்‌ பெயர்‌ என்ற இடத்தில்‌ (ACK TO THE BIBLE) என்றும்‌ குறிப்பிட்டு அனுப்பவும்‌. 


காசோலை முலம்‌ சந்தா ரணம்‌ ௮ஓர்பவதாயின்‌ 


(BACK TO THE BIBLE) என்ற பெயருக்கு காசோலை எழுதவும்‌. தயவுசெய்து சத்தியவசனம்‌ என்றோ அலலது 
எமது தனிப்பட்ட ஒருவரின்‌ பெயரைக்‌ குறிப்பிட்டோ மணியோடர்‌, காசோலை எழுதவேண்டாம்‌ என அன்போடு 
கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 


வங்கி முலம்‌ சந்தா பணம்‌ அறய்புவதாயிள்‌ 


வெளிநாட்டிலுள்ளவர்களுக்கு: வங்கி : NDB BANK, 103, Dharmapala Mawatha, Colombo 7 என்ற விலாசத்தில்‌, 
BACK TO THE BIBLE பெயருக்கு, கணக்கு இலக்கம்‌ : 101000086518 மற்றும்‌ Swift code: NDBSLKLX க்கு எழுதவும்‌. 


இலங்கையிலுள்ளவர்களுக்கு : வங்கி : HNB BANK, Cinnamon's Garden Branch, Dharmapala Mawatha, Colombo 7 
என்ற விலாசத்தில்‌, BACK TO THE BIBLE பெயருக்கு, கணக்கு இலக்கம்‌ :076010001921 க்கு எழுதவும்‌. 


கிரடட்‌ அட்டை: http://www.backtothebible.Ik/donateonline/ 


eZpayment: You can pay through the ‘eZ Cash’ easy-cash system from your Dialog mobile or eZ Cash service points. 
Steps to follow: 

a. Dial #111# and you will receive a category b. Select Category 6: Institutional Payment. 

c. Enter 4-digit PIN number (This will be your own easy-cash PIN No.). 

d. Thereafter it will ask for our code e. Enter our code: BTTB 

f. It will then ask you for an account number. Type your phone number or BTTB reference number 

g. Then type the amount that you wish to donate h. Then send 

i. Then you will get a confirmation of your transaction 


நங்கள்‌ வங்கி மூலமாக சந்தா செலுத்திய பின்‌ கடிதம்‌ மூலம்‌ அல்லது 6-11811] மூலம்‌ சந்தாதாரரின்‌ கனனி 
இலக்கத்துடன்‌ பெயர்‌, விலாசம்‌, செலுத்திய தொகை போன்ற விபரங்களை எமக்கு அனுப்பி வைக்கும்படி 
தயவாக்‌ கேட்டுக்கொள்கிறோம்‌. 





சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 25 





மனைகள்‌ வீரம்‌ 


(2015/E.M/3338) வயது 27, 
உயரம்‌ 5' 4". அங்கிலிக்கன்‌ 
திருச்சபை, As51Stant Manager (Tea 
Estate) ஆக தொழில்‌ புரியும்‌ 
மணமகனுக்கு, மணமகளைத்‌ 
தேடுகின்றனர்‌. (பத்தன). 


(2015/E.M/3339) வயது 45, 
உயரம்‌ 5' 9". A.0. சபை, 
Computer கற்று Computer 
Instructor ஆக தொழில்‌ புரியும்‌ 
மணமகனுக்கு, 41, வயதுக்குட்‌ 
பட்ட Non RC மணமகளைத்‌ 
தேடுகின்றனர்‌ (கொழும்பு-05). 


(2015/E.M/3340) வயது 31, 
உயரம்‌ 6 .R.C, M.Sc.In 
Engineering கற்று Fngineer ஆக 
தொழில்‌ புரியும்‌ மணமகனுக்கு, 
R.C அல்லது Non. RC 
மணமகளைத்‌ தேடுகின்றனர்‌ 
(யாழ்ப்பாணம்‌). 


(2015/E.M/3341) வயது 44, 
உயரம்‌ 6. அங்கிலிக்கன்‌ 
திருச்சபை, க.பொ.த (சா/த), 
கற்று Security Officer ஆக 
தொழில்‌ புரியும்‌ மணமகனுக்கு, 
மணமகளைத்‌ தேடூகின்றனர்‌ 
(தெகிவளை). 





26 சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 


மனைகள்‌ வீரர்‌ 


(2015/E.F/ 2608) வயது 25, 
உயரம்‌ 5', கெத்சமனே சுவிசேஷ 
சபை, க.பொ.த (சா/த), கற்று 
அரசாங்க தொழில்‌ புரியும்‌ 
மணமகளுக்கு, இரட்சிக்கப்பட்ட 
மணமகனை தேடுகின்றனர்‌ 
(வத்தளை). 


(2015/E.F/ 2609) வயது 29, Al 
Saints Church , B.Tech 
(Electronics & Visual 
Communication) கற்ற 
மணமகளுக்கு, மணமகனைத்‌ 
தேடுகின்றனர்‌, (வெளிநாடு 
விரும்பத்தக்கது) (கொழும்பு-15). 


(2015/E.F/ 2610) வயது 33, 
உயரம்‌ 5' 1", [Imports Assistant 
ஆக தனியார்‌ நிறுவனத்தில்‌ 
தொழில்‌ புரியும்‌ மணமகளுக்கு, 
மணமகனைத்‌ தேடூகின்றனர்‌ 
(கொழும்பு-15). 


(2015/E.F/ 2611) வயது 24, 
உயரம்‌ 5'2". (13% சபை, 
Completed CIMA Partly Qualified 
Chartered Accountancy கற்று 
Accountant ஆக தொழில்‌ புரியும்‌ 
மணமகளுக்கு, மணமகனைத்‌ 
தேடுகின்றனர்‌ (கல்கிசை. 


(2015/E.F/ 2612) வயது 28, 
உயரம்‌ 5' 2". Jesus Saves சபை, 
க.பொ.த (சா/த), கற்று தையல்‌ 
தொழில்‌ புரியும்‌ மணமகளுக்கு, 
மணமகனைத்‌ கேடுகின்றனர்‌ 
(கொழும்பு-09). 


(2015/E.F/ 2613) வயது 32, 
உயரம்‌ 5'. CRC சபை, க.பொ.த 
(சா/த), கற்று தையல்‌ தொழில்‌ 
புரியும்‌ மணமகளுக்கு, 
மணமகனைத்‌ கேடுகின்றனர்‌ 
(கொழும்பு-08). 


(2015/E.F/ 2614) வயது 42, 
உயரம்‌ 5' 3", மக்கள்‌ தேவ 
சபை, க.பொ.த (சா/த), கற்று 
தையல்‌ தொழில்‌ புரியும்‌ 
மணமகளுக்கு, மணமகனைத்‌ 
தேடுகின்றனர்‌ (கொழும்பு-03). 


(2015/E.F/ 2615) வயது 27, 
உயரம்‌ 5' 6.5". அங்கிலிக்கன்‌ 
திருச்சபை, க.பொ.த (உ/த), 
Banking Exam in English Medium 
கற்று 5௮01 A1ாl॥es ல்‌ தொழில்‌ 
புரியும்‌ மணமகளுக்கு, 
மணமகனைத்‌ தேடூகின்றனர்‌ 
(தெகிவளை). 


(2015/E.F/ 2616) வயது 44, 
உயரம்‌ 5' 3". மெதடிஸ்த 
திருச்சபை, BA English Teacher 
Dip. Edu. கற்று ஆசிரியராக ஆக 
தொழில்‌ புரியும்‌ மணமகளுக்கு, 
மணமகனைத்‌ தேடுகின்றனர்‌ 
(திருகோணமலை). 


(2015/E.F/ 2617) வயது 23, 
உயரம்‌ 4' 8". Centuray Fellowship 
சபை, க.பொ.த (சா/த) கற்ற, 
மணமகளுக்கு, மணமகனைத்‌ 
தேடுகின்றனர்‌. (தங்கொட்டுவ). 


மேலதிக விபரங்களுக்கு: 
த்‌. ரெ. 1012, சொழும்‌, லங்கை. 








“ஏூடூதன்‌ திருமன சேவை! பகுதியில்‌ விபரங்களை பிரசுரிக்க விரும்புகிறவர்களின்‌ கவனத்திறகு: 


உ கிறிஸ்தவர்கள்‌ மட்டுமே விண்ணப்பிக்கலாம்‌! 


உ 4 தாளில்‌, பெயர்‌, ஆண்‌/பெண்‌, பிறந்த 
திகதி, வயது, உயரம்‌, கல்வித்‌ தகைமை, 
திருச்சபை, தொழில்‌, விலாசம்‌. தொலைபேசி 
இல, மின்னஞ்சல்‌ மற்றும்‌ தொடர்புகொள்ள 
வேண்டிய நபரின்‌ பெயர்‌ விலாசம்‌, 
தொலைபேசி விபரங்களை தெளிவாக எமக்கு 
எழுதியனுப்புங்கள்‌. 


உ ஏதேன்‌ திருமணச்‌ சேவை பகுதியில்‌ பிரசுரிக்கப்பட்ட 
வர்களின்‌ தகவல்‌ தேவைப்படின்‌, உங்கள்‌ 
பெயர்‌, விலாசம்‌ மற்றும்‌ விளம்பர இலக்கத்‌ 
தைத்‌ தெளிவாகக்‌ குறிப்பிட்டு, அத்துடன்‌ 
வெற்று கடித உறையில்‌ ரூபா.10/-- முத்திரை 
யுடன்‌ எமக்கு அனுப்பி வையுங்கள்‌. ஒன்றுக்கு 
மேற்பட்ட தகவல்கள்‌ தேவைப்படின்‌, 
ஒவ்வொன்றுக்கும்‌ தனித்தனியாக 


முத்திரையுடன்‌ கூடிய கடித உறை அனுப்பி 
வைக்கப்படல்‌ வேண்டும்‌. 


அனுப்பி வைக்கப்பட்ட உங்கள்‌ விபரங்களை, 
விளம்பரப்படுத்திய குறிப்பிட்ட நபருக்கு 
அனுப்பி வைப்போம்‌. இதன்‌ பின்பதாக 
மேற்கொள்ளும்‌ எந்த நடவடிக்கையும்‌ 
சத்தியவசனம்‌ பொறுப்பேற்க மாட்டாது. 
அவர்கள்‌ விரும்பினால்‌ மட்டுமே, 
உங்களுடன்‌ தொடர்பு கொள்வார்கள்‌. 

“ஏதேன்‌ திருமணச்‌ சேவை மூலம்‌ உங்கள்‌ தேவை 
சந்திக்கப்படும்‌ பட்சத்தில்‌, தயவுசெய்து 
உடனடியாக உங்கள்‌ விளம்பர இலக்கத்துடன்‌ 
எமக்கு அறியத்தரும்படி கேட்டுக்‌ கெள்கிறோம்‌. 
இது தொடர்ந்து உங்களுக்காக அனுப்பப்பட்டு 
வரும்‌ விண்ணப்பங்களை நிறுத்துவதற்கு 
எமக்கு உதவியாக இருக்கும்‌. 


“ஏடூதன்‌ திருமன சேலை 2015 


உங்கள்‌ திருமண விளம்பரங்கள்‌ எமது சஞ்சிகையில்‌ பிரசுரிக்கப்படுவதை நீங்கள்‌ விரும்புவீர்களாயின்‌, 
கீழே கேட்கப்பட்டிருக்கும்‌ விபரங்களடங்கிய படிவத்தை எமக்கு அனுப்பி வைக்கவும்‌. 


தொடர்புகொள்ள வேண்டியவரின்‌ பெயர்‌: 
மணமகன்‌ / மணமகள்‌ பெயர்‌: 


பிறந்த திகதி: 
கல்வித்‌ தகமை: 


உயரம்‌: 
தொழில்‌: 
எதிர்பார்க்கப்படும்‌ விடயங்கள்‌ தொடர்பான குறிப்பு: 


சத்தியவசன சஞ்சிகை பெற்றுவருபவரா?| | 


அனுப்பி வைக்கப்படும்‌ திகதி: 
விலாசம்‌: 

வயது: 
தொலைபேசி இல.: 


சபை: 





உங்கள்‌ கணனி லக்க ___ 


பிரசுரிப்பதற்கான கட்டணம்‌: எமது சத்தியவசன சந்தாதாரர்களுக்கு இலவசம்‌! 
மற்றவர்கள்‌ 250/-- கட்டணம்‌ அறவிடப்படும்‌ என்பதை அறியத்தருகிறோம்‌! 
சத்தியவசன சந்தாதாராக இணைந்துகொள்ளலாம்‌. வரு... சந்தா 800/= 101 (61! 


தயவுசெய்து, சஞ்சிகையை கிழித்து, படிவத்தை நிரப்ப வேண்டாம்‌. 'அவை ஏற்றுக்‌ கொள்ளம்‌. மாட்டாது' 
(மேலதிக விபரங்களுக்கு: தொலைபேசி இல. 0114691500) 





சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 27 





கோ. பரீயதர் ஷன்‌ 


பிள்ளைகளே! மத்தேயு சுவிசேஷத்தில்‌ 1-13 
வரையான அதிகாரங்களை வாசித்து, கீழே 
கொடுக்கப்பட்டூுள்ள கேள்விகளுக்கு 
பொருத்தமான விடைகளைக்‌ கண்டுபிடித்து, 
கட்டங்களை நிரப்பி எமக்கு அனுப்பி 
வையுங்கள்‌! 


மேலிருந்து கீழ 


01. இரக்கமுள்ளவர்களே இதனை 
பெறுவார்கள்‌ 


02. இயேசு கிறிஸ்துவின்‌ இது 


இடறாதப்படிக்கு, தூதர்கள்‌ 
தாங்கிக்கொள்வார்கள்‌. (குழம்பியுள்ளது) 


03. கோடாரியானது இவைகளின்‌ வேர்‌ அருகே 
வைத்திருக்கிறது (குழம்பியுள்ளது) 


06. இருதயத்தின்‌ நிறைவினால்‌ இது பேசும்‌. 
(கீழிருந்து மேல்‌) 


08. இந்தச்‌ சிறியரில்‌ ஒருவனுக்கு ஒரு கலசம்‌ 
இது குடிக்கக்‌ கொடுக்கிறவன்‌ தன்‌ பலனை 
அடைவான்‌. (குழம்பியுள்ளது) 


09. வானத்தின்பேரில்‌ இதைச்‌ செய்ய 
வேண்டாம்‌, அது தேவனுடைய சிங்காசனம்‌. 


10. பிசாசு இயேசுகிறிஸ்துவை பரிசுத்த 
நகரத்திற்குக்‌ கொண்டுபோய்‌, தேவாலயத்தின்‌ 
இதன்மேல்‌ நிறுத்தினான்‌. 


11. அழுகையும்‌ இதுவும்‌ ராமாவிலே 
கேட்கப்பட்டது 


14. இதன்‌ மேல்‌ பசிதாகம்‌ உள்ளவர்கள்‌ 
திருப்தியடைவார்கள்‌ 


28 சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 


1 2 3 4 
இ ய்‌ 
5 
பா 
1 8 10 11 
ண உ. 


EEE SE 
Er Era 
14 

௩ 0 0 (1 


இடமிருந்து வலம்‌ 





01. இதில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌, தேவனை 
தரிசிப்பார்கள்‌. 


04. பரிசுத்தமானதை இவைகளுக்கு 
கொடாதேயுஙகள்‌. 


05. நீதியுள்ளவர்கள்‌ மேலும்‌ அநீதியுள்ளவர்கள்‌ 
மேலும்‌ இதைப்‌ பெய்யப்‌ பண்ணுகிறார்‌. 


07. இது சரீரத்தின்‌ விளக்கு. 
10. நாங்கள்‌ பூமிக்கு இதுவாக இருக்கிறோம்‌ 


12. இருதயத்தில்‌ இது உள்ளவர்கள்‌ தேவனை 
தரிசிப்பார்கள்‌ (குழம்பியுள்ளது) 


13. இயேசு கிறிஸ்து தமது சீடருக்கு இது 
பண்ணக்‌ கற்பித்தார்‌. (குழம்பியுள்ளது) 


தபால்‌ அட்டை நில்‌ எழுதியலுர்பப்படும்‌ 
விடைக்ள்‌ மட்டுமே 


ஏற்றுக்கொள்ளர்படும்‌! 





பரிசு பெறுவோர்‌ 


டிசம்பர்‌- ஜனவரி மாத சஞ்சிகையில்‌ சிறுவர்சோலை கேள்விகளுக்கு 
சரியான விடை எழுதி குலுக்கல்‌ முறையில்‌ பரிசு பெறுவோர்‌. 
(பரிசு தபாலில்‌ அனுப்பி வைக்கப்படும்‌) 


1. ஏ.மேஷாக்‌, 
யாழ்பாணம்‌ 


2. கெலிஸ்டர்‌ ஜோன்சன்‌, 
வத்தளை “நீ உயரோடிருக்கும்‌ 

நானெல்லாம்‌ ஒருவனும்‌ 

3. ஜெரனி டேவிட்சன்‌, 


உனக்‌ ன்பாக 
கினிகத்தேனைமார்‌, கழே 


எதீர்த்த நீநீபதல்லை 
நாண்‌ மோசேயேோடே 












இருந்ததுபோல, 
pie 
நாண்‌ உண்னணைனஊட்ரு 
வலகுவதும்ல்லை, 
ஷெக்கீனா ஏஞ்சல்‌, மட்டக்குளிய. உன்னைக்‌ 
ஏ. யக்ஷான்‌, யாழ்பாணம்‌. கைவீருவதுமீல்லை.” 


(யோகவா 1:9) 





3. லி. மரிய நட்சத்திரம்‌, அம்பிட்டிய. ஓ. ்‌ | 
4. கல்வின்‌ ஜெபஸ்‌ ஜென்சன்‌, வளையல்‌, ப | 
5. ஜெ. ஜோபின்‌, இரத்தினபுரி. மு மு எ 

6. ஜெ. மத்தேவ்‌ மெலனரோ, அங்கொட. 

7. டீ. தெபோராள்‌, நாவலபிட்டிய. 

8. மார்க்‌ பிரசான்‌ மதி, நாவலபிட்டிய. 

9. டீ. ஜெசிக்கா, நாவலபிட்டிய. 

10. ஜோயல்‌ டியூக்ராஜ்‌ டேவிட்சன்‌, நாவலபிட்டிய 

11. வீ. கே. எஸ்தர்‌ மேரி, இரத்தினபுரி 


பவண்னைகனே! 
உங்கண்‌ பெற்நாருக்குக்‌ கர்த்தருக்குள்‌ கீழ்ப்படிந்த ரங்கன்‌! 


உங்கள்‌ வாழ்நான்‌ நீடித்திருப்பதற்கு உங்கள்‌ தகப்பனையும்‌ 


உங்கள்‌ தாயையும்‌ கனம்பண்ணுங்களன்‌! 


அப்போத] கர்த்தர்‌ உங்கலீல்‌ பர்யமாக இருக்க்றார்‌! 





சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 29 


மர்த்தருடைய வழி நடத்துதலைய்‌ 
ரரித்துகாள்ள ஏன்‌ கழனமாக 
இருக்கிறதென்று எர்பொழுதாவது 
வியந்திருக்கின்றீர்களா? 


இதற்கு இரண்டு பிரதானமான 
காரியங்கள்‌ இருப்பதாக 
கருதலாம்‌! 


1. அநேக வேளைகளில்‌ கர்த்தர்‌ 
நம்மை வழிநடத்த வேண்டுமென்று 
நாம்‌ விரும்புவதில்லை. நமக்கு 
வேண்டுமென, ஏற்கனவே 
தீர்மானித்துவிட்ட காரியங்களை 
அவர்‌ உறுதிப்படுத்த வேண்டும்‌. 
அவற்றைக்‌ குறித்து ஜெபித்த 
போதிலும்‌, அதை உண்மையாகக்‌ 
கருத்திற்கொள்வதில்லை! 
அதாவது நமக்கு நாமே 
தீர்மானித்த பின்னர்‌ தேவனிடம்‌ 
ஜெபிப்பது ஒரு கடமை. 
அவ்வளவுதான்‌! 


2. நாம்‌ மக்களிடமிருந்து 
பலதரப்பட்ட அபிப்பிராயங்களைக்‌ 
கேட்கிறோம்‌. அவர்கள்‌ நமக்கு 
அறிவுரை கொடுத்து, நமக்கு 
உதவி செய்ய முயலுகிறார்கள்‌. 
ஆனால்‌, அவர்கள்‌ தேவனுடைய 
சித்தத்ததைக்‌ குறித்தோ, 
அவருடைய வழி நடத்துதலைக்‌ 
குறித்தோ சிந்திப்பதில்லை. 
மக்கள்‌ நமக்கு உதவி செய்ய 
முடியாது என்னும்‌ கருத்தல்ல, 
சரியான ஆட்களிமிருந்து 
அறிவுரை பெற்றுக்‌ கொள்வதைக்‌ 
குறித்து கவனமாயிருக்க 
வேண்டும்‌. 


கர்த்தரின்‌ வழி நடத்துதலை எவ்வாறு 
கண்டுகொள்வது? 


முதலில்‌, தேவனுடைய 
வார்த்தையை அணுகி உங்கள்‌ 
காரியத்தைக்‌ குறித்து ஏற்கனவே 


3௦ சத்தியவசனம்‌ | 2015 ஏப்ரல்‌ - மே 





அவர்‌ சொல்லியிருக்கிறாரா எனப்‌ 
பாருங்கள்‌. அப்படி அக்காரியத்‌ 
தைக்‌ குறித்து தேவனுடைய 
வார்த்தையில்‌ தெளிவாக்‌ கூறப்‌ 
பட்டிருக்குமாயின்‌, நாம்‌ மேற்‌ 
கொண்டு எதையும்‌ கவனிக்க 
வேண்டிய அவசியமில்லை. 


இதனை விளங்கிக்கொள்ள ஒரு சிறு 

9 தாரணம்‌: உங்களுக்கு புதிதாக 
ஒரு சோடிச்‌ செருப்பு தேவைப்படு 
கிறது, ஆனால்‌ உங்களிடமோ 
பணம்‌ இல்லை. உங்கள்‌ 
சகோதரன்‌ தன கட்டிலுக்குக்‌ 
கீழே கொஞ்சம்‌ பணத்தை 
ஒழித்து வைத்திருக்கிறான்‌. அது 
உங்களுக்குத்‌ தெரியும்‌. நீங்கள்‌ 
அந்தப்‌ பணத்தைத்‌ திருடினால்‌ 
செருப்பு வாங்கி விடலாம்‌. 


இப்போது அந்தப்‌ பணத்தைத்‌ 
திருடுவதா! கூடாதா! என்று 
ஜெபிப்பீர்களா? இல்லையே! 
தேவன்‌ ஏற்கனவே 'களவு 
செய்யாதிருய்பாயாக' (யாத்‌. 20:15) என்று 
கூறியிருக்கிறார்‌. தேவனுடைய 
வார்த்தை தெளிவாக அக்காரி 
யத்தைக்‌ குறித்து கூறியிருக்கு 
மானால்‌, நாம்‌ அக்காரியத்தைக்‌ 
குறித்து தேவனுடைய சித்தத்துக்‌ 
காக மேற்கொண்டு காத்திருக்க 
வேண்டிய அவசியமில்லை. 


ஆனால்‌, நாம்‌ எதிர்நோக்கியுள்ள 
பிரச்சினையைக்‌ குறித்து 
வேதாகமம்‌ நேரடியாக ஒன்றும்‌ 
கூறவில்லையெனில்‌, என்ன 
செய்வது? ஆகையால்‌, நங்கள்‌ 
பரீட்சித்துப்‌ பார்க்க வேண்டிய 
இரண்டு காரியங்கள்‌ உள்ளன! 


1. தேவனுக்கு விருப்பமான 
காரியத்தைத்தான்‌ நீங்களும்‌ 
விரும்புகிறீர்களா என்று 
உங்களை சோதித்துப்‌ 
பாாருங்கள்‌! 





தேவ சத்தம்‌ 


இன்றிரவு ஒரு தேவதூதன்‌ வந்து, 
உங்களுக்கான தேவனுடைய 
சித்தத்தை சுவரிலே எழுதி வைத்து 
விட்டுச்‌ சென்றால்‌, நங்கள்‌ மகிழ்ச்‌ 
சியடைவீர்களா? அல்லது அந்த 
தூதன்‌ எழுதியதை அழித்துவிட்டு, 
உங்கள்‌ சொந்தத்‌ திட்டத்தின்படி 
வாழ்ந்து கொண்டிருப்பீர்களா? 


2. உங்கள்‌ இருதயம்‌ தூய்மை 
யாக உள்ளதா என சோதித்துப்‌ 
பாருங்கள்‌. வாழ்க்கையில்‌ நீங்கள்‌ 
அறிந்து செய்யும்‌ பாவம்‌ இருக்கும்‌ 
வரையில்‌ தேவசித்தம்‌ தெளிவாக 
வருவதில்லை. தேவன்‌ நம்‌ வாழ்க்‌ 
கையில்‌ விளையாடுகிற வரல்ல! 
அவர்‌ உணமைக்காக நம்முடன்‌ 
உறவாடுகிறார்‌! தேவன்‌ ஒரு 
காரியத்தைக்‌ குறித்து நம்முடன்‌ 
உறவாடும்போது, நாம்‌ இன்னொரு 
காரியத்தைக்‌ குறித்து அவருடன்‌ 
வாதாட வேண்டிய அவசியமில்லை. 
முதலில்‌ நமது பாவப்‌ பிரச்சினை 
அவருக்குத்‌ தீர்க்கப்பட வேண்டும்‌. 
உங்களுக்கும்‌ தேவனுக்கும்‌ இடை 
யேயுள்ள யாவும்‌ தெளிவாக இருக்‌ 
குமாயின்‌, உங்கள்‌ தீர்மானத்தை 
உங்கள்‌ சிறந்த அறிவைக்கொண்டு 
நங்களே எடுக்கலாம்‌! 


தேவன்‌ உங்களை நேசிக்கின்றார்‌! 
நங்கள்‌ அவரை நேசிக்கின்றீர்கள்‌! 
தேவனை கனப்படுத்தக்கூடிய 
சிறந்த தீர்மானங்களை எடுங்கள்‌! 
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 
உங்களுடையவர்‌! அவர்‌ 
உங்களை வழி நடத்துகிறார்‌! 


“ஓன்‌ வழிகளிலைல்லாம்‌ அவரை 
நினைத்துக்கொள்‌. அப்போது அவர்‌ உன்‌ 
ராதைகளைச்‌ செவ்வைர்‌ படுத்துவார்‌” 


(நீதி. 3:6). 


சீற்த்ய்சவனம்‌ 







நீங்கள்‌ பதிவு ௦ 





வாரநான்‌ பாடங்கள்‌ 


பாடம்‌ 

தலைமைத துவ வாழ்க்கைமுறை (1, 2 

ரோமருக்கு எழுதிய நிருபம்‌ 

பப தில்‌ நிறுவுகல 

வேசாகம விளக்கவுரை 

கிறிஸதவணும்‌ அரசியலும்‌ 
அருட்பணியியல்‌ கொடர்பான விடயங்களா 

வேகாகம இறையியல்‌ 

யோவான்‌ எழுதிய சுவிசேக்ஷம்‌ 


கிமோத்தேயு 


23123609] 
ச பது 4 நா ௦00110] ஸ்டா 2 


ப்ப பப இ பாடங்கள்‌ (மே தொடக்கம்‌ ஆகஸ்ட்‌ வரை) 


இ வவட பு க்‌ 


உ எ 


மனா 






பாடங்களற்கு 


விரிவுரையாளார்‌ 

இரா. ஹரிஹரன்‌, ஈசா 

நெப்‌ போலியண்‌ பத மரநாத னா. சாரா PhO (ரானி 

கிறிஸ்ரி பாலேந்திரன்‌, 80, ட பசபாகனி ஈட 184 (னி 

அம்ர்‌ ௬ப்ரமணியம்‌, சா கவனி 
நெப்போலியன்‌ பதம நாதன்‌ கார MTh, PhD (cand) 

ஜூலியன்‌ தகேவசாசன, ௩ 

ஜெய்‌ சுதாகர்‌, ட 

குமார்‌ சுப்ர பத BTh, MA [eared] ப 


சபை சரித்திரம்‌ 11: (கி.பி. 1517 - 1900) பிரியா ஹென்டி, டீ: டாடா 

ஜெய்‌ சுதாகர்‌." 
15 இன வடகொழும்பு கல்வி நிலையம்‌ - கொட்டாஞ்சேனை | 
பெரிய தூககதரிசிகள பிரியா ஹெண்டி, ட 445௨ 87h, MTh | 


தகேவணுடனான ஒரு நெருங்கிய உறவு குமார்‌ ஆபிரகாம்‌, ஸா 


நதி 


மாலைநேர / சனிக்கிழுமை பாடங்கள்‌ 

















விரிவுரையாளர்‌ 

ஜோண்சன சந்ரசேகர்‌,ஈ௩ 

கிறிஸ்ரி பாலேந்திரன்‌, BD, Cert. in Counselling, MAA {cand 
வனஜா ராஜகுமார்‌, 

கிறிஸ்துமணி செல்ஸையா, டாக (கஸ்‌) ஈர 


பாடம்‌ 
கிருச்சபை நிர்வாகம்‌ 

| சபையில்‌ கல்விமுறையை அபிவிருத ஜி செய்தல்‌ 
சிறுவர்‌ ஊழியம்‌ 

| லூக்கா சுவிசேஷத்தில்‌ சீஷத்துவம்‌ 


C15 இன வடகொழும்பு கலவி நிலையம்‌ - கொட்டாளுசேனை 





சபையில்‌ ஆராதனையை வழிநட த்தல்‌ 


சசிகலா சிறிஸ்கந்தராஜா, சா 
அ அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ (5 


அய்‌ ௬காகா., £௩ 






ஆட ஆவ ப ர அத இதுத ட 
க்கி ஸ்ட்‌ +4 ப்‌ நீ பச 


குறும்பாடங்கள்‌ 2 “ர யூ 13%) $i பி RO ம 





பாடம்‌ விரிவரையானர்‌ 
உங்களுக்குள்‌ இருக்கும்‌ தலைவரைக்‌ கட்டியெழுப்புதல்‌ நெப்போலியன்‌ பதுமநாகன்‌. பள ஈம பாரி 
திருச்சபை நீர்வாகம சிறிஸ்கந்தராஜா. ட்‌ 


பபப த 1 


189, BIL கெமுனு ஷ்‌. ரி) ஓ) 114 | 0115524257 registrare@cts.lk | www,cts.lk தேசங்களின்‌ மறுயமாக்குதலுக்காக திருச்சியைக்கான வனங்கள்‌ 


VARNAM TY 





வர்ணம்‌ தொலைக்காட்சியில்‌... 


தினமும்‌ காலை 6.45 மணிக்கு 


சத்தியவசனம்‌ 


வழிகாட்டும்‌! வாழ்வை மாற்றும்‌! 





வாணம்‌ தொலைக்காட்சியில்‌ 
சீற்தியவசனம்‌ வழங்கும்‌ செய்திகளை 
wWWwWW.youtube.com/sathiyavasanam 


இந்த தளத்தில்‌ பார்வையிடலாம்‌ 


காணத்‌ தவறாதீர்கள்‌! 





ட்ட 


அட மனத்தான்‌ 
வங்ஸ்டன்‌ படல்‌ 


ஆப்பிரிக்காவுக்குச்‌ சென்ற 
முதல்‌ மிஷனெரி 





முன்னூறுக்கும்‌ மேற்பட்ட 
த்லைரக்ளில்‌ 
தி கிறிஸ்தவ நூல்கள்‌! 
விஷைூட விலைக்‌ கழிவுகள்‌ உண்டு! 
9 டன்‌ விரையுங்கள்‌! 


கொழும்பில்‌... சத்தியவசன புத்தகசாலை 
120A, தர்மபால மாவத்தை, கொழும்பு - 7 | 011-4691511 


யாழ்ப்பாணத்தில்‌... சத்தியவசன பணியகம்‌ 
டிம்மர்‌ மண்டபம்‌, இல 9, வேம்படி வீதி, யாழ்ப்பாணம்‌ | 021-4925770 





